ஓம் 

ஸத் குரவே நம : 
ஞான ஸாதக ஸஹாயம் 

----- 

மஹான் கரபாத்திர 
சிவப்பிரகாச சுவாமிகள் 


ப 


அருளிய 
அத்யாத்ம தத்வரகஸ்யங்கள் 


மூன்றாம் பதிப்பு 


எ . சமரபுரி முதலியார் குமாரர் 
S. தேவராஜ முதலியாரால் 

சென்னை : 
ஸ்ரீ வேதவல்லி அச்சுக்கூடத்தில் 

பதிப்பிக்கப்பெற்றது. 


Rights ] 


1932 . 


[ Reserved . 


1-2 Forms in Bharathy Press . 
3-6 Forms in Golden Press . 
7 - 13 Forms in Sri Vedavally Press . 


முகவுரை. 


மானிட யாக்கையைப் பெற்றதினாலாம் பயன் 
துக்க நிவர்த்தியையும் பரமானந்தப் பிராப்தியையு 
மடைதலே யொரு தலையென்பது கண்ணுடையோ 
ரெவரும் நன்குணர்ந்தவிஷயமாம் ; இவையெவ்வாற் 
மான் வாய்க்கு மெனின் , சாது சங்கசேவை , ப்ரபல 
சுருதிவிசாரம் , தண்டாத பரிசயம் ஆகிய முன் றுஞ் 
செவ்வனே தம்மி லொத்த தீர்க்ககால பரிபாக ஸ்தி 
தியாற் சித்தவிருத்தி சாந்தமடைய , ஆண்டுநிகழும் 
பாஹ்மாகாரவிருத்தி ஞானத்தால் வாய்க்குமென்க . 
ஈண்டு, கேவல ஞ்சாதுசங்கத்தினையும் , ப்ரபல 
சுருதி விசாரத்தினையும் , தண்டாத பரிசயத்தினை 
யும் , பாஹியமாகவே பொருட்கொளின் , சாதுசங் 
கத்துவாரா ப்ரபல சுருதிகளைத் தீர்க்ககாலம் நீங் 
காத பரிசயஞ்செய்யு மிப்பெற்றியானே ( நிரந்தர 
சாஸ்திர விசாரமாகிய சாதன த்தைச் செய்து ) அர்த் 
தங்களை யாவர்க்கும் விசதமாய்ச் சதாகாலமு மெடுத் 
துரைக்கும் புருடர்களுக்கும் மேற்கூறிய நிவர்த்தி 


4 


யும் பிராப்தியும் வாய்த்திருத்தலைக் காணாமையின் , 
மேற்கூறிய மூன்றின் முக்கி பார்த்தம் யாதெனின் . 
சற்குருவினாற் பெற்ற ஓர் மொழியி லிடையறாச் 
சித்தவிருத்தியைப் பரை நினைவாக நிறுத்தி யிருத் 
தலையே ப்ரபலசாஸ்திர விசாரத்தாலாய வந்தரங்க 
சிரவணமென்பர் . 

அவ்வாறு பரைநினைவோடு நிகழும் ஓர் மொழி 
யைக் கவனியாது அந்நினைவு உதயமாகுமிடத்தையே 
தைல தாமை போல் நாடிநிற்றலாந் தன்மையாதோ 
வதனையே சாதுசங்க சேவையாலுளவாகும் அந்த 
பங்க சாது சங்கமென்பர் 

அங்ஙனம் நிற்கும் பரிபாக ஸ்திதியிற் சிந்தனை 
பிறந்து அகண்ட சூனிய வியாபக விளக்கமே நிக 
ழும் ; அவ்விளக்கத்தை யுள்ளது விளங்குகிற பரி 
யந்தங் காத்திருத்தலாந் தன்மையையே சம்சய விப 
தமற தீர்க்ககால பரிசய திடத்தாலுளவாகும் அந் 
தரங்க தண்டாத பரிசயமென்பர் . 

ஆகிய விம்மூன்றுந் தம்மிலொக்கவே , ப்ரஹ்மா 
காரவிருத்தி யுதயமாக , சமாதி ஸ்திதியினை யடை 
ந்து , அஞ்ஞானத்தினத்தியந்த நிவர்த்தியைப்பெற் 


5 


64 


பால் பரமானந்தப்பிராப்தி யுண்டாகும் . இதனது 
முதிர்ச்சியையே விதேககைவல்லிய ஸ்திதியென்று 
மறைகள் புகலாநிற்கும் . 

இவ்வாறாகிய வநுபவப்பேற்றினை யடைதற் கின் 
றியமையாததுவாய் நிகழ்வது மநோலய சாதகமே 
யெனப்படுதலால் , இதன் கண் தாயுமான சுவாமிகள் 
திருவாய் மலர்ந்தருளிய பாக்களில் ஒன்றாகிய 
ஆநந்தமானபரம் என்னு மகுடத்தின் கண் நிக 
ழும் . " காராருமாணவக் காட்டைக்களைந்து 
என்னுமோர் திருப்பாசுரத்தை முன்னிட்டு அம் ம 
னோலய சாதக நீர்பைகளை தெற்றென விளங்கு 
மாறு திருவருட்பிரசாத வாற்றலின் பிரேரேபனை 
யா லெடுத்துரைத்தும் , அச்சாதக நிலைகளைச் சம் 
சயமின்றி யூன்றி யுணருமாறு மகருஷிகள் திருவாய் 
மலர்ந்தருளிய பாக்களை ஆங்காங்கு மேற்கோளாக 
வு தகரித்தும் , அப்பாக்களுக்கெல்லாம் இணக்கா 
கிய ஸாத்ருஸ்ய நயம் பொருந்த அந்தரார்த்தம் வரை 
ந்தும் , இன்னு மிவ்வ நுபவந் திடமாதற் பொருட்டு , 
உத்தரவா துலாகமத்திலுள்ள நிஷ்டாநுபூதியைச் 
சிரவணஞ்செய்து நிட்டைகூடி சுவா நுபவச் செல் 
வராய் விளங்கிய கோவலூர் ஸ்ரீ ஆறுமுக சுவாமி 


6 


களால் முதனூலின் கருத்து இறையளவேனுமா, 
சாது செந்தமிழ்ப்பாவால் தொடுக்கப்பட்டவற்றுள் 
மேற் கூறிய சாதகத்திற்குச் சாராம்சங்களாயுள்ள 
பாக்களைத் திரட்டிக் கூடார்த்தமா யிராநின்ற பாக் 
களுக்கு மாத்திரம் அந்தரார்த்தப் பொழிப்புரை 
வரைந்தும் , மேற்கூறிய சாதகத்தில் ஜிஞ்ஞாஸு 
களுக்குச் சம்சயமின்றிப் பிரவிருத்தி யெளிதி 
லுண்டாகுமாறு ஸ்ரீ சங்காபகவத்பாதாசாரிய சுவா 
மிகள் முதலியஸ்வாநுபூதி மான்களால் தெற்றென 
விளங்கும்படி திருவாய்மலர்ந்தருளப்பட்ட சொரூ 
பலக்ஷணா விருத்தி முதலியவற்றை முகப்பிலமைத் 
தும் , குரு சீட சம்வாத ரூபமாய் அப்பியாசத்தின் 
சாதக பாதக வுளவுகளை யுணர்த்தியு முள்ளது . 


அதிகாரிகளுக்கு அச்சாதகந் தூணா கநநநியாயம் 
போல் நிலைபெற்று சாத்தியத்தன்மையை யடை 
விக்க இன்றியமையாததாய் நிகழ்தலின் . இது 
ஞானஸாதக ஸஹாயம் எனப் பெயர் பெற்றது . 


ஞானம் : -- ஈண்டு,திரிபுடி ரூபத்துவை தமிறந்த 
துரியஸொரூபம் . 


7 


ஸாதகம் : - ஸொரூபத்தினை யடைதற்குச் 
சாதக பாதக யுக்தியைக்கொண்டு அந்தக்காண 
விருத்தியை நிறுத்திப்பழகல் . 

ஸஹாயம் : - பழகுங்கால் ஆண்டு இடையிடை 
யே யுண்டாகும் பிரதிபந்தங்களை யறிவினது வீரப் 
பாட்டால் அக்கணமே தகைத்துத் ததாகார ஸ்தி 
தியடைய அப்பழக்கம் இனிது முடிதற்குரிய சூழ்ச் 
சியைப் பெறுதல் . இது வே , இந்நூலின் உட் 
கிடையாம் . 


மூன்றாம்பதிப்புரை . 
முதற்பதிப்பு ஸ்ரீமான் கரபாத்திர சிவப்பிரகாச 
சுவாமிகளால் பல அத்யாத்ம சாஸ்திரங் களைத் 
திரட்டி யவைகளுக்கு வுட்கிடையாயமைந்துள்ள 
தத்து வார்த்தங்களை வரைந்து , உலகின் கண் மந்த 
மதியினையுடைய ஜிஞ்சாசுகளுங்கூட புருஷார்த் 
தத்தைத் தெற்றென வுணருமாறு அமைத்து ஞான 
ஸாதக ஸகாயம் எனப்பெயர் தந்து , அதன் சகல சுதந் 
தரமும் யான் அடைந்து என்னால் அச்சிடப்பெற்ற 
தும் , முதற்பதிப்பைவிட இரண்டாம் பதிப்பில்ஷ 
ஸ்ரீமான் கரபாத்திரசிவப்பிரகாச சுவாமிகளிடம் பா 
டம்கேட்டசிற்சிலகூடார்த்தங்களை யாங்காங்கமைத் 
தும் சந்யாசிகளின் தசநாமங்களும் ஸ்ரீ சங்கர பக 
வத்பாதாசாரியர் அஷ்டோத்தர சதநாமாவளியும் 
வித்யாரண்யர் அஷ்டோத்தர சதநாமாவளியுஞ் 
சேர்த்து என்னால் அச்சிடப்பெற்றும் ! இரண்டாம் 
பதிப்பைவிட இம்மூன்றாம்பதிப்பில் ஞானசாதகர் 
கள் பரிபாகத்துக்கேற்றபடி எஞ்ஞான்றும் ஒழுக 
வேண்டிய முக்கிய ஒழுக்கங்களை வாசக ரூபமாகத் 
திரட்டி ஞானசாதக ரொழுக்கம் எனப் பெயர் தம் 
ததும் , இராஜயோகத்தின் உள்ரேசகம் உட்பூரசம் 
உட்கும்பகங்களைச் செய்யுமுறைகளையும் பிரணவத் 
தினுற்பத்தி , பிரஹ்மத்தினிலக்ஷணங்கள் , நடுநிலை , 
சிவயோகம் , தவம் , ஞானம், முதலியவைகளை கன் 
கெடுத்துக்காட்டி பிரஹ்மாணு விளக்கம் எனப் 
பெயர் தந்து சேர்த்து என்னாற் பதிப்பிக்கப்பெற்றது . 

எ . ச . 


K. R. PRESS , 


MADRAS .. 


ம ஹான் 
கரபாத்திர சிவப்பிரகாச சுவாமிகள் . 


21691 


ஞானஸாதக ஸஹாயம் 


குருத்யா நம் 
நித்யாநந்தம் பரமஸகதம் 
கேவலம் ஜ்ஞாநமூர்த்திம் 
வில்வா தீதம் ககனஸக்ருபாம் 
தத்வமஸ்யாதி லக்ஷ்யம் 
ஏகம் நித்யம் விமலமசலம் 
ஸர்வதீ ஸாக்ஷிபூதம் 
பாவா தீதம் த்ரிகுண ரஹிதம் 
ஸத்குரும் தம் நமாமி . 
நித்யாநந்தாய தத்வாய 
நிர்மலாய சிதாத்மநே 
ஜ்ஞாநோத்தமாய குவே 
தஸ்மைஸ்ரீ குரவேநம 
அஜ்ஞாந திமிராந்தஸ் 
ஜ்ஞாநாஞ்பாரு ஜலாகயா 
சக்ஷருமீலிதம் யேரு 
தஸ்மைஸ்ரீ குரவே நம 


க 


ஸ்ய 


( உ ) 


2 


ஞானஸாதகஸஹாயம் 


ங 


( ச ) 


அகண்டமண்டலாகாரம் 
வ்யாப்தம் யோ சராசரம் 
தத்பதம் தர்பலிதம் யோ 
தஸ்மைஸ்ரீ குரவேநம : 
ஜ்ஞாந பக்திம் ஸமாருஹ்ய 
தத்வமாலா விபூஷினே 
பக்தி முக்தி ப்ரதாத்ரேச 
தஸ்மைஸ்ரீ குரவே நம: 
அநேகஜந்ம ஸம்ப்ராப்த 
கர்மதர்ம விதாஹிநே 
ஜ்ஞாநாநலப்ரபாவோ 
தஸ்மைஸ், குரவே நம : 
மந்நாதஸ் , ஜகந்நாதோ 
மத்குரு ஜகத்குரு 
ஸ்வாத்மைவ ஸர்வ பூதாத்மா 
தஸ்மை , குரவே நம் 
குருர் ப்ரஹமா குருர்விஷ்ணு : 
குருர்தேவோ மஹேஸ்வரம் 
குருஸ்ஸாக்ஷாத் பரப்ரஹம 
தஸ்மைஸ்ரீ குரவேநம : 


க 


( சு ) 


( எ ) 


குரு த்யாநம் . 


3 


( க ) 


குருபவோ குருர்தேவோ 
குருர்பந்து : பாரீரிணாம் 
குருராத்மா குருர்ஜீவோ 
குரோரந்யம் நவித்யதே . 
நஸுகம் வேத பாஸ்த்ரேஷ 
நஸுகம் மந்த்ர யந்த்ரகே 
குரோஃப்ரஸாதா தந்யத்ர 
ஸுகம்நாஸ்தி மஹீதலே . 
குருர்விஷ்ணுஸ் ஸத்வமயோ 
ராஜ ஸல்சதுராநந : 
தாமஸோ ருத்ரரூபேண 
ஸ்ருஜ த்யவதி ஹந்திச , 
ஸ்வயம்ப்ரஹ்ம மயோபூத்வா 
தத்பரஞ் சாவலோகயேத் 
பராத்பரதரம் நாந்யத் 
ஸர்வகம் தந்திராமயம் , 
காம்யாநாம் காமதே நூர்வை 
கல்பிதே கல்பபாதப : 
சிந்தாமணி பஸ்சிந்திதஸ்ய 
ஸர்வமங்கள காரகம் . 


( கா ) 


( கக ) 


( கஉ 


4 


ஞானஸாதகஸஹாயம் 


பவமூல விநாலாய 
சாஷ்ட பாலாரிவ்ருத்தயே 
குரு கீதாம்பலி ஸ்நாநம் 
தத்வஜ்ஞ குருதே ஸதா ( கங ) 
ஸத்யாநந்தாய ரூபாய 
போதைக ஸுககாரிணே 
நமோவேதாந்த வேத்யாய 
குரவே புத்திஸாக்ஷிணே . ( கச ) 
ஸச்சிதாநந்தரூபாய் 
வ்யாபிநே பரமாத்மநே 
நமஸ்ரீ குருநாதாய 
ப்ரகாபாநந்தமூர்த்தயே . ( கரு ) 
நகுரோ ரதிகம்ஜ் ஞாநம் 
நகுரோ ரதிகம் தப : 
நகுரோ ரதிகம்த்யாநம் 
நாஸ்திதத்வம் குரோஃபரம் 
நகுரோரதிகம் நகுரோரதிகம் 
நகுரோரதிகம் நகுரோரதிச : 
பலி வரலாஸந்தர் பலிவாஸந்தல் 
பரிவாஸந்தம் பரிவாஸாதம் . ( கஎ ) 


கசா 


குருத்யாநம் . 


5 


இதமேவலிவம் இதமேவலிவம் 
மேவபவம் 

இதமேவலிவம் 
மாபாஸந்தோ மமாஸந்தோ 
மம்பாஸந்தோ மமபாஸந்தல் . ( கஅ ) 
விதிதம்விதிதம் விதிதம்விதிதம் 
விஜநம் விஜநம் விஜநம் விஜநம் 
ஹரியாஸந்தோ ஹரிபாஸந்தோ 
ஹரியாஸந்தோ ஹரியபாஸா த . ( கசு ) 
அகண்டா நந்த சிஜ்ஜ்யோதிர் 
க்ருஹாந்தஸ்தம் பரிவம் விபும் 
தம் குரும் பரமாநந்தம் 
பஜே விக்ஞா நஸித்தயே. ( 20) 
பரமார்த்த பலிவஜ்ஞாநம் 
யஸ்யாஸ்தி பரயோகிக : 
பரமண்டல வாஸ்தவ்யம் 
நௌமி ஸச்சித்ஸுகம் குரும் . ( உக ) 
பரேப்ரஹ்மணியோ ரக்தோ 
விரக்தோ விஷயேஷச 
பராநந்த ஸ்வரூபம் தம் 
நௌமி ஸச்சித் ஸுகம்குரும் . ( உஉ ) 


6 


ஞானஸாதகஸஹாயம் 


பரசித்தைக்ய ரூபோ ய : 
பரமேவ்யோம்நிஸஸ்தித : 
பராத்பரதரோ யஸ்து 
நௌமி ஸச்சித்ஸுகம் குரும் . ( உங ) 
பராகா மஹாபீட 
ஸ்தித சித்ஸா ரவிக்ரஹம் 
பராணோ ரணு ரூபம்தம் 
நௌமி ஸச்சித்ஸுகம்குரும் . ( உச ) 
பரமாநந்த போதாம்பு 
நிதிமத்யந்த ஸுந்தரம் 
ப்ரபஞ்சாதார பூதம்தம் 
கௌமி ஸச்சித் ஸுகம்குரும். (உரு 
பரசிந்மண்டலாகார 
லோல மாநஸவர்த்திநம் 
பராகாபா ஸ்வரூபம்தம் 
நௌமி ஸச்சித் ஸ கம்குரும் , ( உசு ) 
ப்ரஜ்ஞாநமேவ தத்ப்ரஹ்மே 
த்யுப்தேஷ்டார மீஸ்வரம் 
பரமாநந்த ரஸிகம் 
நௌமி ஸச்சித் ஸுகம்குரும் . ( உஎ ) 


குருத்யாநம் . 


17 


பரிதஃ ப்ரஸ்புரத்ரூபம் 
பரிஸம் ஸ்து தவைபவம் 
பராத்பர க்ருஹாந்தஸ்தம் 
நௌமி ஸச்சித் ஸுகம்குரும் . ( உ அ ) 
பரகுருகருணாலேபை : 
பரிண தவித்யா பராக்ருததமஸ்கா 
பரஸச்சித் ஸுகரூபா 
பரமாஸம்வித்ஸ்வயம் ப்ரஜாகர்தி . () ( 2 
அத்விதீய பரிச்சிந்து 
ஸச்சிதாநந்தமூர்த்தயே 
தக்ஷிணாமூர்த்திரூபாய 
மஹ்யமேவ நமோநமம், ( ங ) ) 
ஏவம்விதம் குரும்த்யாத்வா 
ஜ்ஞாந முத்பத்யதே ஸ்வயம் 
ததா குரூபதேபோக 
முக்தோஹ மிதிபாவயேத். ( ஙக ) 
ஸ்ரீமத்பரப்ரஹ்ம குரும் ஸ்மராமி 
ஸ்ரீமத்பரப்ரஹ்ம குரும் பஜாமி 
ஸ்ரீமத்பரப்ரஹ்ம குரும் நமாமி 
ஸ்ரீமத்பரப்ரஹ்ம குரும் வதாமி . 


8 


ஞானஸா தகஸஹாயம் 


த்யாந மூலம் குரோர் மூர்த்திம் 
பூஜா மூலம் குரோ பதம் 
மந்த்ர மூலம் குரோர் வாக்யம் 
முக்தி மூலம் குரோ: க்ருபா . ( கூ ) 
சைதந்யம் பாஸ்வதம்பாந்தம் 
வ்யோமா தீதம் நிரஞ்ஜநம் 
நாதபிந்து களாதீதம் 
தஸ்மைஸ்ரீ குரவே நமம் . ( ஙச ) 
ஸர்வாகாரம் ஸர்வமஸர்வம் 
ஸர்வநிஷேதா வதிபூதம்யத் 
ஸத்யம் பாஸ்வதமேகமநந்தம் 

பத்தம்புத்தம் தத்வமஸித்வம் . 
35. நித்தியாநந்தா கண்டரஸைகம் 

நிஷ்களமக்ரிய மஸ்தவிகாரம் 
ப்ரத்யகபிக்கம் பரமவ்யக்தம் 

பத்தம்புத்தம் தத்வமஸித்வம் . 
37- ப்ரத்யஸ் தமிதாபேஷவிபோஷம் 

வ்யோமேவாந்தர்பஹிரபிபூர்ணம் 
ப்ரஹ்மா நந்தம் பரமாத்வைதம் 
புத்தம்புத்தம் தத்வமஸித்வம் , 


குருத்யாகம் . 


9 


ஜ்ஞாத்ருஜ்ஞாந ஜ்ஞேயவிஹீநம் 
ஜ்ஞாது ரபிந்தம் ஜ்ஞாநமகண்டம் 
ஜ்ஞேயாஜ்ஞேயத்வாதிவிமுக்தம் 
புத்தம்புத்தம் தத்வமஸித்வம். 

31 
அந்தஃப்ராஜ்ஞத்வா திவிகல்பை 

( மாத்ரம் 
ஏஸ்ப்ருஷ்டபிரத்யக்ரூபம் பாத்ருமி 
ககநாபம் ஸத்தாமாத்ரம் ஸமரஸமேக 
புத்தம்புத்தம் தத்வமஸித்வம் . [ ம் 
அந்தர் ஜ்யோதிர் பஹிர் ஜ்யோதிர் 
ப்ரத்யக் ஜ்யோதிர் பராத்பரம் 
ஜ்யோதிர் ஜ்யோதிஸ்வயம் ஜ்யோதி 
ராத்மஜ்யோதிம் பரிவோஸ்மயஹம் 
ஆத்மஜ்யோதிர் மநோஜ்யோதிர் 
ஜ்யோதியம் சக்ஷஸ்வபல்யதி 
ஸபாஹ்யப் யந்தரஜ்யோதிஸ் 
ஸாஜ்யோதிம் பாவமுச்யதே. ( சக ) 
ஆனந்தமானந்தகரம்ப்ரஸன்னம் 
ஜ் ஞானஸ்வரூபம் நிஜபாவயுக்தம் 
யோகீந்த்ரமீட்யம் பவரோகவைத்யம் 
ஸ்ரீமத்குரும் நித்யமஹம் நமாமி . 


ப்ராதஸ்மரணத்ரயம் 


பிராதஸ்மராமி ஹ்ருதி ஸம்ஸ்புரதாத்ம தத்வம் 
ஸத்சித் ஸுகம் பரமஹம் ஸுகதிம் துரீயம் 
யத்ஸ்வப்ந ஜாக்ர ஸுஷுப்த மவைதி நித்யம் 
தத் ப்ரஹ்ம நிஷ்களமஹம் நசபூதஸங்க : 
பிராதர்பஜாமி மநஸோ வசஸா மகம்யம் 
வாசோ விபாந்தி நிகிலாயத நுக்ரஹேண 
யந்நேதி நேதி வசநைர் நிகமா அவோசு 
ஸ்தம்தேவ தேவ மஜ மச்யுத மாஹூரக்ரயம் . ( உ ) 
பிராதர் நமாமி தமஸ : பரமர்க்கவர்ணம் 
பூர்ணம் ஸநாதன பதம் புருஷோத்த மாக்யம் 
யஸ்மிந்நிதம் ஜகதபோஷ மசேஷ மூர்த்தௌ 
ரஜ்வாம் புஜங்க மயிவ ப்ரதிபாஸி தம்வை . 

ப்ராதஸ்மரணத்ரயம் முற்றிற்று . 


ஓம் 
வைராக்ய டிண்டிமம் 


க 


2 
) 


காமஃகுரோதங்ச லோபஸ்ச 
தேஹேதிஷ்டந்தி தஸ்கரா 
ஜ்ஞாநரத்நாபஹாராய 
தஸ்மாத்ஜாக்ரத ஜாக்ரதம் . 
ஜந்மதுக்கம் ஜரா துக்கம் 
ஜாயா துக்கம் புநஃபுந : 
ஸம்ஸாரஸாகரம் துக்கம் 
தஸ்மாத்ஜாக்ரத ஜாக்ரதம் . 
மாதாநாஸ்தி பிதாநாஸ்தி 
நாஸ் திபந்து ஸஹோதர : 
அர்த்தம்நாஸ்தி க்ருஹம்நாஸ்தி 
தஸ்மாத்ஜாக்ரத ஜாக்ரதம். 
ஆஸயாபத்ததே லோகே 
கர்மணா பஹசிந்தயா 
ஆயுக்ஷணம் நஜாநாதி 
தஸ்மாத்ஜாக்ரத ஜாக்ரதம். 


( ங ) 


( ச ) 


ஒம் 


ஸ்ரீ கோவிந்த த்வாதஸமஞ்ஜரிகா 

ஸ்தோத்ரம். 


பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் 
பஜகோவிந்தம் மூடமதே . 
ஸம்பிராப்தே ஸந்திஹிதேகாலே 
நஹிநஹிரக்ஷதி டுக்ருங்கரனே 
மூடஜஹீஹி தநாகமத்ருஷ்ணாம் 
குருஸத்புத்திம்மநவித்ருஷ்ணாம் 
யல்லபஸே நிஜகர்மோபாத்தம் 
வித் தம்தோ விநோதயசித்தம் ( பஜ ) 
நாரீஸ் தநபரநாபீதோம் 
தருஷ்ட்வாமாகா மோஹாவோம் 
ஏதந்மாம்ஸவஸா திவிகாரம் 
மநவிசிந்தயவாரம்வாரம் ( பஜ ) 
நளிநீதளக தஜலமதிதரளம் 
ததவஜ்ஜீவிதமதியசபலம் 
வித்திவ்யாத்யபி மாநக்ரஸ்தம் 
லோகம்போகஹதஞ்சஸமஸ்தம் () 


த்வா தாமஞ்ஜரிகா ஸ்தோத்ரம் . 13 


யாவத்வித்தோபார்ஜநஸக்த 
ஸ்தாவந்நிஜபரிவாரோரக்த : 
பல்சாஜ்ஜீவதிஜர்ஜ்ஜரதேஹே 
வார்தாம்கோபிநப்ருச்சதிகேஹே () 
யாவத்பவநோ நிவஸதிதேஹே 
தாவத்ப்ருச்சதிகுபாலம்கேஹே 
கதவ திவாயௌதேஹாபாயே 
பார்யாபிப்ய திதஸ் மிக்காயே ( பஜ ) 
அர்த்தமநர்த்தம்பாவயநித்யம் 
நாஸ்திததஸ்ஸகலோஸ்ஸத்யம் 
புத்ராதபிதநபாஜாம்பீதி : 
ஸர்வத்ரைஷாவிஹிதாரீதி : ( பக ) 
பாலஸ்தாவத்க்ரீடாஸக்த : 
தருணஸ்தாவத்தருணீஸக்த : 
வருத்தஸ்தா வச்சிந்தா ஸக்த : 
பரேப்ரஹ்மணிகோபிநஸக்த ( பஜ ) 
காதேகாந்தாகஸ்தே புத்ர 
ஸம்ஸாரோயமதீவவிசித்ர : 
கஸ்யத்வம்வா குத ஆயாத : 
தத்வம்சிந்தயததிஹப்பாந்த ( பாஜ ) 


S3 


14 


ஞானஸா தகஸஹாயம் 


வயலிகதேக : காமவிகாரம் 
சுஷ்கே நீரே க : காஸா ர : 
ஜீணே வித்தே க : பரிவார : 
க்ஞாதே தத்வேகஸ்ஸம்ஸாரம் ( பஜ ) 
மாகுருதநஜநடௌ வநகர்வம் 
ஹரதிநிமேஷாக்காலஸ்ஸர்வம் 
மாயா மயமிதமகிலப் ஹித்வா 
ப்ரஹ்மபதம்தவம்ப்ர விபாவிதித்வா ( ) 
திநயாமிந்யௌஸாயம்ப்ராத : 
பலிலிரவஸந்தௌ புநராயாத 
கால : க்ரீடதிகச்சத்யாயு : 
ததபிநமுஞ்ச த்யாபாவாயும் ( பஜ ) 
ஸத்ஸங்கத்வேநிஸ்ஸங்கத்வம் 
நிஸ்ஸங்கத்வேநிர்மோஹத்வம் 
நிர்மோஹத்வேநில்சலதத்வம் 
நிஸ்சலதத்வேஜீவமுக்தி : ( பஜ ) 

முற்றிற்று . 


ஒம் 
ஸ்ரீமத்சங்கரபகவத்பாத 

சிஷ்யோபதிஷ்ட 
சதுர் தசமஞ்ஜரிகா ஸ்தோத்ரம் 


பத்மபாதர் . 
காதேகாந்தா தநகதசிந்தா 
வா துலகிம் தவநாஸ்திரியந்தா 
த்ரிஜகதிஸஜ்ஜநஸங்கதிரேகா 
பவதிபவார்ணவதரணேநௌகா . ( க ) 

தோடகர் . 
ஜடிலோமுண்டீலுஞ்சிதகோ : 
காஷாயாம்பரபஹ ச்ருதவேஷ : 
பயந்தபிநசபர்யதி மூடோ 
ஹ்பு தரநிமித்தோபஹுக்ருதவேஷ : 

ஹஸ்தாமலகர் . 
அங்கம்களிதம்பலிதம் முண்டம் 
தசநவிஹீ நம்ஜாதம் துண்டம் 
வ்ருத்தோயாதிக்ருஹீத்வா தண்டம் 
ததபிநமுஞ்ச த்யாசாபிண்டம் . 


கூ 


16 


ஞானஸாதகஸஹாயம் 


( ச) 


ந ) 


ஸ போதர் . 
அக்ரேவஹ் நி பருஷ்டேபா நூ 
ராத்ரௌசுபுகஸமர்பிதஜாநு 
கரதலபிக்ஷஸ் தருதலவாஸ 
ததபிநமுஞ்சத்யாபாபாபு : 

வார்த்திக்காரர் . 
குருதேகங்காஸாகரகமநம் 
வரதபரிபாலநமதவாதாநம் 
ஜ்ஞாந விஹீ நஸ்ஸர்வமதேரு 
முக்திம் பஜதி ஜந்ம சதேக 

நித்யாநந்தர் . 
ஸுரமந்திர தருமூலநிவாஸ : 
பாய்யாபூதலமஜிநம்வாஸ: 
ஸர்வபரிக்ரஹபோகக்யாக 
கஸ்யஸுகம்நகரோதிவிராக : 

ஆநந்தகிரி . 
யோகரதோவாபோகரதோவா 
ஸங்கரதோவாஸங்கவிஹீந : 
பு ஸ்யப்ரஹ்மணிமதேசித்தம் 
நந்ததிருந்த திருந்தத்யேவ . 


( சு ) 


(எ ) 


சதுர் தாமஞ்ஜரிகா ஸ்தோத்ரம் . 


17 


த்ருடபக்தர் . 
பகவத்கீதாகிஞ்சிததீதா 
கங்காஜல்லவ கணிகாபீதா 
ஸ்க்ருதபியோமுராரிஸமர்சா 
க்ரியதே தஸ்யயமோபிநசர்சாம் . ( அ ) 

நித்யநாதர். 
புநரபிஜநநம்புநரபிமரணம் 
புநரபிஜருநீஜடரேசயநம் 
இஹஸம்ஸாரேபஹூதுஸ்தாரே 
க்ருபயா பாரேபாஹிமுராரே. ( சு ) 

யோகா நந்தர் . 
ரத்யாகர்ப்படவிரசிதகந்த : 
புண்யா புண்யவிவர்ஜிதபந்தா : 
யோகீயோகநியோஜிதசித்தோ 
ரமதேபாலோந்மத்தவதேவ . ( க ) 

ஸ் - ரேந்திரர். 
கஸ்த்வம் கோஹம்குத ஆயாத : 
காமேஜநநீகோமேதாத : 
இதி பரிபாவிதநிஜஸம்ஸார : 
ஸர்வம்த்யக்த்வாஸ்வப்நவிசாரம் ( கக ) 


18 


ஞானஸாதகஸஹாயம் 


மேதாதிதி . 
த்வயி மயிஸர்வத்ரைகோவிஷ்ணு : 
வ்யர் தம்குப்யமய்யஸஹிஷ்ணும் 
பவஸமசித்தஸ்ஸர்வத்ரத்வம் 
வாஞ்சஸ்யசிராத்ய திவிஷ்ணுத்வம் . 

பாரதீவம்சர் . 
காமம் க்ரோதம்லோபம்மோஹம் 
த்யக்த்வாத்மாநம்பர்யதிஸோஹம் 
ஆத்மஜ்ஞாநவிஹீநாமூடா 
ஸ்தேபச்யந்தேநரகநிகூடா: ( கங ) 

ஸ மதீ . 
கேயம் கீதாநாமஸஹஸ்ரம் 
த்யேயம்ஸ்ரீ பதிரூபமஜஸ்ரம் 
நேயம்ஸஜ்ஜநஸங்கதமரியாம் 
தேயம் தீநஜநாயசவித்தம் . ( கச ) 

முற்றிற்று . 


ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தி அட்டகம் . 


சீர் பூத்தமௌனமதா 

யருமறைமாமுடிக 
டி.கழ்த்து பரப்பிரமதத்து வனை 

யணியவ்வனனை 
நேர்பூத்தவுயர்சீபு 

விருடிகணப்பிரம 
நிட்டர்கள் சூழ்தரநிறைமா 

மதியினைச்செங்கழுநீர்த் 
தார்பூத்தகுருபரனைச் 

சின்முத்திரைக்கை 
தரித்தவனையாநந்த 

மூர்த்தியைத்தன் மயனை 
யேர் பூத்தமுதிதவத னனை 

யெந்தஞான் 
மெழிலுறுசீர்த்தக்ஷிணா 

மூர்த்தியையேத்தெடுப்பாம் . ( க ) 
உலகமெலாந்தருப்பணத்தே 
யொளிர் நகரியொப்ப 


20 


ஞானஸா தகஸஹாயம் 
வொப்பிலொருதன்னகத்தே 

வொளிர் தருமற்றி தனை 
விலகலருநித்திரைபோற் 

றன்வயின் மாயையினால் 
வெளியிலுதித்தொளிசெய்தல் 

போலுமெவனோக்கி 
யலகருநற்பிரபோத 

சமயத்திற்றனையே 
யத்து விதனாகச்செ 

வறிவனவனான 
விலகணிசீர்க்குருமூர்த்தி 

மயமாயெஞ்ஞான்று 
மெண்ணருஞ்சீர்த்தக்ஷிணா 

மூர்த்தியைப் போற்றிடுவாம் . ( உ ) 
வித்தின கத்தங்குரம்போ 

லிச்செகமெல்லாமுன் 
மேயநிருவிகற்பமதா 

யிருந்ததுபின் மாயா 
சத்தியுஞற்றிடுதேய 

காலகருமங்க 
டழுவும் பன்னிறத்தாற் 
பற்பலநிறந்தானாயிற் 


ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தி அட்டகம் 21 
றித்திறன் மாயாவியென 

மாயோகியெனவு 
மெவனதைத் தன்னிச்சையினால் 

விரித் தனனன்னவனா 
முத்தி தருகுருமூர்த்தி 

மயமாயெஞ்ஞான்று 
முடிவருசீர்த்தக்ஷிணா 

மூர்த்தியைப் போற்றிடுவாம் . ( கூ ) 
எவனதொளிசன் மயமா 

யிருந்து மசத்தால்வந் 
தியை பொருளெல்லாமாகி 

யிலகாநின்றிடுமோ 
வெவனொருவனோங்குதத்து 

வமசியெனும்வேதத் 
திருமொழியாற்றனை யடைந்தோர் 

தமையுணர்த்துவானோ 
வெவனொருவன் றனை நேரே 

தெரிந்திடின்வன் பவமென் 
றியம்புபயோததியின் மீட் 

டேலுதலின்றாமோ 
வவனெனுஞ்சீர்க்குருமூர்த்தி 
மயமாயெஞ்ஞான்று 


22 


ஞானஸாதகஸஹாயம் 
மழகியசீர்த்தக்ஷிணா 

மூர்த்தியைப் போற்றிடுவாம் . ( ச ) 
பற்பலவாய்புணரியவோர் 

குடத்து தரத்திருக்கும் 
பனிப்பறுமா தீபவொளி 

நிகர்ப்பவெவனுடைய 
பொற்பமையொள்ளொளிசெயு 

நற்போதம் விழிமுதலாம் 
பொறிவழிப்பாய்ந்தகமுணர்கே 

னென்று புறத்திலகுந் 
தற்பரமாயிலக தனை 

ய நுசரித்தேயிந்தச் 
சகமனைத்தும்பொலிவு பெற்றுத் 

தானிகழுமவனா 
நற்பயன் செய்குருமூர்த்தி 

மயமாயெஞ்ஞான்று 
நலமுறுசீர்த்தக்ஷிணா 

மூர்த்தியைப் போற்றிடுவாம். ( ரு ) 
தேகமதைப்பிராணனை மற் 

றிந்திரியங்களை மேற் 
றிண்டாடு புத்தியைச்சூ 
னியத்தையும்வாதிகடாந் 


. 


ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தி அட்டகம் 23 
தோகையர்பாலகர்குருடர் 

செவிடரிவற்கொப்பாத் 
தோமிகுமான் மிகுத்தவராய் 
நானெனக்கண்ணு றுவ 
ராகை தவிர்மாயாசத் 
தியின துவிலாசத் 
துண்டாமாவியாமோக 

மொழிக்குமவனான 
சோகமில்சீர்க்குருமூர்த்தி 

மபமாயெஞ்ஞான் அஞ் 
சொலித்திடுசீர்த்தக்ஷிணா 

மூர்த்தியைப் போற்றிடுவாம் . ( சு ) 
இருண்மிகுதிண்ணிராகுகவ 

ரிரவிமதியெனவே 
யெவனொருவனுண்மைமாத் 
திரபு 

ரமாகியிருந்து 
மருண்மிகுவன் மாயைபொதிந் 

திடு தலிற்பூமானாய் 
வளர்கரணவொடுக்கத்தாற் 

சுழித்தியினை யண்மித் 
தெருண்மிகுநற்பிரபோத 
சமையத்தின் முன்னர்ச் 


24 


ஞானஸாதகஸஹாயம் 
செய்யசுகத்துறங்கினனென் 

றொட்டியுணர்ந்திடுவா 
னருண்மிகுமக்குருமூர்த்தி 

மயமாயெஞ்ஞான்று 
மவிர் தருசீர்த்தக்ஷிணா 

மூர்த்தியைப் போற்றிடுவாம் . ( எ ) 
வாலிபமேமுதலியவுஞ் 

சாக்கிரமாதியவும் 
வரன் முறையேயேனையவெல் 

லாவவத்தைகளுமே 
கோலிவளைந்துறுபொழுதுந் 

தொடர்வுற்றுநின்றே 
குறிக்குமகத்தகமகமென் 

ஜனவரதங்குலவி 
மேலிலகுசொச்சொருபக் 

தனையிறைஞ்சுவோர்க்கே 
மிளிர் தருசின்முத்திரையால் 

விளக்குவிப்பானான 
வாலியசீர்க்குருமூர்த்தி 

மயமாயெஞ்ஞான்று 
மன்னியசீர்த்தக்ஷிணா 
மூர்த்தியைப் போற்றிடுவாம் . ( அ ) 


ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தி அட்டகம் 25 
உலகமெலாங்காரியகா 

ரணவுருவமாயு 
முறப்பணி செய்பவர் சாமி 

யொற்றுமைதானாயுங் 
குலவுறுமாணாக்கதே 
சிகநீர்மையாயுங் 
ணமுறு தாய் தந்தைமக 
வாதியபேதமுமா 
யிலகுறச்சொப்பனத்துஞ்சாக் 
கிரத்து மாயையின் 

னா 
லேறமருண்டுணர் தருமிப் 

புருடனெவனவனா 
நலனிறைசீர்க்குரு மூர்த்தி 

மயமாயெஞ்ஞான்று 
நவமுறுசீர்த்தக்ஷிணா 

மூர்த்தியைப் போற்றிடுவாம் . ( கூ ) 
பூமிபயசங்கார 

கன்கந்தவாகன் 
புட்கரமாயிரஞ்சோதி 

மதியமியமான 
னாமியென திகழுமிந்தச் 
சராசரமாம்வடிவ 


26 


ஞானஸா தகஸஹாயம் 


நளிபெருகுமெவனுடை 

யெண் வகைமூர்த்தமயமே 
யாமினிதாய்ந்தோர்க்குவிபு 

வாய்ப்பரமாமெவனி 
னன்னியமாயெவ்வளவு 

மில்லையவனான 
தூமிகுசீர்க்குருமூர்த்தி 

மயமாயெஞ்ஞான்றுந் 
துலங்குறுசீர்த்தக்ஷிணா 

மூர்த்தியைப் போற்றிடுவாம் . ( க 0 ) 
எதனாலித்தோத்திரத்தி 

லிவ்வுலகமெல்லா 
மெல்லாமாமான்மமய 

மெனநிகழ்த்தப்பட்ட 
ததனாலித்தோத்திரத்தின் 
சிரா 

ரவணத்தால தன 
தருத்தமனனத்தா 

னற்றியான மதனானு 
மிதனாகப்பாடலினு 

நீடும் விபூதியினோ 
டெல்லாமாமான் மமய 
மாகுதல்வந்தெய்து 


ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தி அட்டகம் 


27 


நிதனாந்தேவாதலுமே 

லெண்விதமாயெழுந்து 
நிலைபெறுமை சொரியம தூஞ் 
சித்திக்குத்தானே 


( கக ) 


க க 


* மநீஷாபஞ்சகம் . 


ஒருதினஞ் சங்கரா சாரியன் காசியி 

லுத்தம வீதியிற் சஞ்சரிக்கும் பொழு 
தொருவன் சண் டாளவே டந்தரித் தங்ஙனே 

யீனமில்லா விவன் ஞானஞ் சோதிக்கவே 
திரிதரும் போதவன் றன்னையங் கன்னவன் 

றிட்டியாற் கண்டு நீ யெட்டிப்போ போவெனப் 
பரவிடும் வாக்கியங் கேட்டதற் குத்தாம் 
பறையனாந்தேவன்றான்பகர்ந்ததைப்பகருவாம் . 
அன்னமே யாதியாம் பஞ்ச பூதத்தினா 

லாக்கிய வுன்னுடை யாக்கையைப் பற்றியிவ் 
வன்னமே யாதியின் காரிய வாக்கையை ( பதோ 

யணுகவொண் ணாதென வெட்டிப்போ வென் 
பின்னமே தும்மிலாப் போதவான் மாவினைப் 

* மநீஷா = அறிவு . 


28 


ஞானஸாதகஸஹாயம் 


( தோ 


பேணியான் மாவினைப் போவெனச் சொன்ன 
பன்னிடும் பரமகஞ் சாச்சிரம யதிகளிற் 

பரமனே யிவ்வித மென்று நீ பகருவாய் . ( உ ) 
அலையிலா வாரிபோற் சச்சிதாநந்தமா 

மான்ம வாகாசமே யெங்கணு மசலமா 
யெலையற நிற்கவிங் கந்தணன் புலையனென் 

றிம்மகா பேதமெக்கலையினாற் கண்டதோ 
விமலமாங் கங்கையி னப்பிலும் புலையர் தம் 

வீதியி னப்பிலும் விம்பமாந் தன்மையா 
லிலகுசொன் னக்குட மட்குடப் புணர்வினா 

லிரவிவா னங்களி னே துபே தஞ்சொலாய் , ( ) 
சாக்கிரஞ் சொப்பன நித்திரை மூன்றிலுஞ் 

சாட்சியாய்ப் பங்கய னாதி தம் பாந்தமா 
மாக்கைக டம்மிலுங் கோவையாய்ச் சாட்சியா 

யச்சித்தி யாதொன்றா காசமே போன்றிடுந் 
தாக்கறுஞ்சித்ததே நானிந்தத் திரிசியந் 

தானல வென்று நிச்சய முள்ளவன் 
யோக்கிய வந்தண னீசன்றா னாகிலும் 

முத்தவா சானென வென்மனோ நிச்சயம் . ( ச ) 
எந்தச்சித் துத்தனைத் தேவர் திரி யக்கொடு 

விந்தா ரியாவரு மியானென வறிவரோ 
வந்தச்சித் தொளியினாற் சடமன விந்திய 

வாக்கையெப் புலனுமே சித்தென வொளிர்வ 
வந்தமே கத்தினான் மறைவ தாமிரவிபோல் ( தோ 


மநீஷாபஞ்சகம் 


29 


வளர்கர ணங்களான் மறையு மச் சித்தினைச் 
சந்ததம் பாவித்துச் சுகமுறு மியோகி தான் 

சாதியா லாரெனுங் குருவெனு நிச்சயம் . 
பிரமநா னென்னுடை மாயைமுக் குண மதாற் 

பேதமாஞ் சகபர சீவகற் பிதமதாம் 
பரமபூ ரணசிதா காசநா னேயெலாம் 

பரமநானொழியவோ ரணுவும்வே றின்றெனப் 
பரசுக நித்தநின் மலநிரஞ் சனபரப் 

பிரமபிச் சயவுர முடையனா ரோவவ 
னருமையா மந்தண னீசன்றா னாகிலும் 

மகிலவா சானென வென்மனோ நிச்சயம் . ( சு ) 
குரவன் வாக் காற்சக நசுவரம் பிரமமே 
குற்றமி னித்திய மென்று ரங் கூர்ந்து பின் 
ஒருமையாய் நாடொறு மிடையறப் பிரமமே 
யுணர்ந்து தானேதனிற் சாந்தமாஞ்சித்தனாய்ப் 
புரிந்த முன் வினையினைப் பௌஷிய வினையுடன் 

போதமாம் வன்னியிற் றகனமே செய்து பின் 
வருபிரா ரத்தத்துக் காக்கையை யொப்பித்து 

வானம்போ னிற்பவன் குருவென நிச்சயம் . 
எந்த வின்பக்கட லேசலே சத்தினா 

லிந்திர னாதிய ரின்பமுற் றுள்ள வ 
ரெந்தவின் பந்தனை யோகிகள் சாந்தமா 

மிதயமீ தெய்தியே யின்பமே லாகினா 
ரந்தவின் பக்கட லுள்ளடங் கும்மனத் 


30 


ஞானஸாதகஸஹாயம் 


தன்மையோன் பிரமமே பிரமவித் தல்லமற் 
தந்தத்தே வேசரும் வந்திக்கும் பாதனா 
மன்னவன் குருவென வென்மனோ நிச்சயம் .. 


மநீஷா பஞ்சகம் முற்றிற்று . 


சோபான பஞ்சகம் 


வேதரித்த மோதவேண்டு 

மது விதித்த கன்மமே 
விருப்பமோடு செய்யவேண்டு 

மதுகொ டீசன் பூசனை , 
தீதிலா தியற்றவேண்டுங் 

காமியகன்ம புத்தியைத் 
தெகிக்கவேண்டும் பாவபுஞ்ச 

முதறவேண்டும் பவசுக , 
மீதரித்த மாதிதோட 

மிகவுங்காண வேண்டும்பின் 
மெய்யுணர் வனந்தவின்ப 

வான் மரூப மடையமெய்க் , 
காதல்செய்ய வேண்டுந்தன் 


சோபான பஞ்சகம் 


31 


( க ) 


மனையை விட்டு வெளியிலே 
கடுகவோட வேண்டு நடன 

ராசனருளை வேண்டியே . 
சாது சங்கம் பண்ணவேண்டுஞ் 

சாம்பமூர்த்தி பத்தியைச் 
சலனமின்றிச் செய்யவேண்டுஞ் 

சாந்திதாந்தி யாதியைக் , 
கோதிலாமற் பழகவேண்டும் 

பின் புகன்ம மியாவையுங் 
குற்றமென்று நீக்கவேண்டுங் 

குணநிறைந்த தேசிகன் , 
பாதபத்மஞ் சாரவேண்டு 

மவன் றனேவற் பணிவிடை 
பத்தியோடு பண்ணவேண்டும் 

பிரணவாக் கரந்தனை , 
யாதரத்தோ டடைய வேண்டும் 

சுருதியீறின் வாக்கிய 
மனைத்துங்கேட்க வேண்டு நடன 

ராசனருளை வேண்டியே . 
அந்தவாக்கி யார்த்தமே 
விசாரஞ் செய்பவேண்டும்பின் 


( உ ) 


32 


ஞானஸாதகஸஹாயம் 


னாரணாந்த பட்சங்கைப் 

பிடிக்கவேண்டும் பின்புநற் , 
புந்தியாற் குதர்க்கந்தன்னைத் 

தள்ளவேண்டுஞ் சுருதிக்குப் 
பொருந்து தர்க்க மேவவேண்டும் 

பின் புசத்திய ஞானவா , 
னந்தப்பிரம நானேயென்று 

நினைக்கவேண்டு நாடொறும் 
நவில்கருவங் கெடுக்கவேண்டுந் 

தேகநா னெனும்மதி , 
சந்தியாதே மாற்றவேண்டு 

மறி ஞரோடு வாதமுஞ் 
சாந்தமாக்க வேண்டு நடன 

ராசனருளை வேண்டியே . ( ங ) 
பின்னுஞ்சுத்து ரோகந்தன்னைத் 

தீர்க்க வேண்டு நாடொறும் 
பிட்சையன்ன வவுடதத்தை 

யுண்ணவேண்டு மிட்டமா , 
மன்னவிச்சை நீக்கவேண்டு 

மாரம்பித்த கன்மத்தா 
லத்தம்வந்த வன்ன மாதி 
கொடு மகிழ வேண்டும்பின் , 


சோபான பஞ்சகம் . 


33 


மன்னு தாசி னத்துவம் 

விரும்பவேண்டும் லோகத்தின் 
மருவுநிட்டூ ரந்தயைகள் 

மாற்றவேண்டுஞ் சீதமும் , 
பன்னுதாப மாதியுஞ் 

சகிக்கவேண்டும் வீண்சொலும் 
பரிகரிக்க வேண்டு நடன 
ராசனருளை வேண்டியே . 


சுத்தமான தேசத்திற் 

சுகாதனத் திருக்கவேண்டுஞ் 
சூக்கவஸ்து வின்மனத்தைச் 

சேர்க்கவேண்டும் பின்பு , 
மத்தனா நடேசன்றந்த 

வருளினா லகண்டமா 
மான்ம ரூபங் காணவேண்டு 

மவற்றினாற் சகத்தைவா , 
தித்ததாக நோக்கவேண்டுஞ் 

சஞ்சித மனைத்தையும் 
தீர்க்கவேண்டு ஞானவலியி 
னாலே பாவி கன்மமோ , 

2 


34 


ஞானஸாதகஸஹாயம் . 


டொத்தசங்கம் விடுக்கவேண்டு 

மிங்ஙனே பிராரத்த 
முண்ணவேண்டும் பின்பு பிர்ம 
மாயிருக்க வேண்டுமே . 

சோபான பஞ்சகம் முற்றிற்று . 


( ந 


தசகம் . 


து மண்ணிலை யுதகமிங்கிலை 
யொளிருந்தே சிலை காலிலை 
பூதவிண்ணிலை யிந்தியமிலை 

புகன்றவைகளின் ரளிலை 
யே துமேவிய சாரமேவி 

பிறப்பதாலிச் சுழுத்தியின் 
மீதியாயுள பூரணானந்த 

மேனியான சிவோகமே . 
சாதியுமிலை யாச்சிரமமிலை 

சாதியாச்சிரம தருமமா 
நீதியுமிலை தாரணையிலை 
நிதித்தியாசன யோகமே 


1 


தசகம் . 


35 


யாதியுமிலை கற்பனையப 

வாதவாசிரய மாதலாற் 
சோதியாய்நிலை நின்றபூரண 
சுத்த ரூப சிவோகமே . 


2 


3 


தந்தை தாயிலை தேவருமிலை 

தங்குலோகங் களுமிலை 
சந்தவே தங்க ளில்லையாகங்கள் 

சகல தீர்த்தங்களுமிலை 
தொந்தமற்ற சுழுத்தியிற்றொட 

ராது நீங்குத லான்மகா 
னந்தபூரண சத்தியகே வல 

ஞாஎனநித்த சிவோகமே . 
பன்னுசாங்கிய சைவமுமிலை 

பாஞ்சராத்திர முமிலை 
யுன்னுசைனமீ மாஞ்சையுமிலை 

யுலகுண் மற்ற ம தமிலை 
துன்னுஞானிக ள நுபவப்பிர 

சித்த தூய சொரூபமாய்ப் 
பின்னமேயற நின்றபூரணப் 
பிரமமென்ற சிவோகமே . 


36 


ஞானஸா தகஸஹாயம் . 


பகருமேலிலை கீழிலைப்பா 

வுள்ளிலைப்புற முமிலை 
யகலமே நடுவில்குறுக்கிலை 

யாகிழக்கிலை மேற்கிலை 
ககனமென்ன நிறைந்தகண்டசிற் 

ககனகேவல ரூபமாய்ச் 
சுககனச்சுக தாதிபேத 
விகீனசுத்த சிவோகமே . 


வெள்ளை யுமிலை கருமையுமிலை 

வேறுபீத சிவப்பிலை 
குள்ளமுமிலை நெடியதுமிலை 

குறைபெருத்தலு மில்லையே 
தள்ளியி த்தனை ரூபமும் 

தவிராதசோதி சொரூபமா 
யுள்ள பூரண ஞானவின்ப 
வு பாதிகீன சிவோகமே . 


6 


சாத்திரந்தனைப் போதிப்பானிலை 

சாத்திரம்படிப் பானிலை 
சாத்திரமிலை பாடமுமிலை 
சாற்று நீயிலை நானிலை 


தசகம் . 


37 


சாத்தியாதி சகத்திலைச்சல 

மற்றுமிஞ்சுத லான்மகா 
சாத்திரப்பொருளானபூரண 
சாந்தபோத சிவோகமே . 


7 


சாக்கிரமிலை சொப்பனமிலை 

சார்சுழுத்தி யிலையி திற் 
முக்குவிஸ்வனிற் றைச தனிலை 
தங்குபிராஞ்ஞனு மில்லை மூன் 
க்கையுமிலை யவையவித்தை 
விகாரமாதலி னாலிவை 
நீக்கிநின் றிடு துரிய பூரண 
நித்தபோத சிவோகமே . 


8 


அதிவியாபக மாதலாலழி 
வற்ற தத்துவ மென்ற தாற் 
சாதசித்தப்பொருளான தாற்றனில் 

வறொன்றைத்தொடராததாற் 
சததமாயுள சிவமொழிந்திகன் 

சகமெனும் பொருளேயிலை 
யது விதென்றுரை செய்வதற் 
கரிதாமகண்ட சிவோகமே . 


9 


38 


ஞானஸாதக ஸஹாயம் . 


இல்லையேக மெனுஞ்சொ லுமிரண் 

டென்று சொல்லுவ தெங்கனே 
யில்லைகேவல மோடகேவல 

மில்லைசூனியா சூனிய 
மெல்லையற்ற வகண்டசி 

சிற்சுக 
வே கபூரணவத்து வாற் 
சொல்லைவேத முடிப்பொருடனைத் 
தோன்றவெப்படி யோது வாம் . 

தசகம் முற்றிற்று . 


10 


விவேக ஷட்கம் . 


அனித்திய பூதத் தேகநானன்று 

விந்தியத்தரங்கநா னன் 
நனித்தவாங்கார பிராண வர்க்கங்க 
ளன்று நற் புந்தியுமன்று 
தானித்திடுந்தார மனை செல்வங்களுக்கு 
தூரமாஞ்சாட்சிநா னென்றுந் 

( வாந் 
தனித்து நித்தியமாய்ப் பிரத்திய கான்மா 
தற்பதப்பொருளதாஞ் சிவோகம் . 1 


[ 
த் 


ெ 


விவேக ஷட்கம் . 


39 


உற்பவன் விருத்த னன்று நானோர்கா 

லத்தினு நசிப்பவ னன்று 
வற்பமாந்தேக காரியமான 

வவையெலா மகங்கரத்தல்லாற் 
நற்பதவடி வாஞ் சின்மயமான 

வனக்கிலை சகளநிஷ்களமா 
யெப்புறத்தேனு மெல்லையற்றிருக்கு 

மின்பசிற்சொருபமாஞ் சிவோகம் . 2 
சத்திய ஞானா நந்தமாம்பிரமத் 

துதித்திடு மாயையிற்சனித்த 
மெத்துமிவ் வுலகஞ் சேதனத்திடையே 

நசிக்குமதேதென விளம்பிற் 
றத்து சொப்பனமுஞ்சுழுத்தியிலசத்தாந் 

தன்மைபோற் சத்திலா திருக்குஞ் 
சுத்தபூர்ரணமாய் நித்தியமாகித் 

துலங்கிய சொருபமாஞ்சிவோகம் . 3 
பழுதை தன்னிடத்திற் பாம்புதோன்று த 

பரப்பிர மத்திடைய தனிற் (ல்போற் 
கழி தருமஞ்ஞா னத்தினாற்சீவ 
னு தித்திடக் கண்டவனொருவன் 


40 

ஞானஸாதகஸஹாயம் . 
பழுதையென்ற தனாற் சர்ப்பமோகமும் 

பழுதையாய்க்கண்டதுபோல ( போய்ப் 
வழுவிறேசிகனார் சீவனீயன்றென் 

மறைந்திடவாகினேன் சிவோகம் . 4 
எமக்குமன்னியமா முலகமொன்றில்லை 

யெவ்வுல கங்களெம்மிடத்திற் 
சமித்து வுற்பவமா மாதலான்மாயை 

வடிவம தேதெனிற்சாற்ற 
வமைத்தகண்ணாடி விம்பமாநிழல்போ 

லடங்கியெம் மிடத்தினில்விளங்கும் 
தமத்துவமில்லாச் சச்சிதாநந்த 

தற்பதவி மலமாஞ் சிவோகம் . 5 
சாக்கிரமதனி லிந்திரியங்க 

டமக்குமேற்சாட்சியாஞ் சிவோகம் 
தேக்குசொப்பனத்தி லுலக ரூபம தாய்ச் 

செய்மனச்சாட்சியாஞ் சிவோகம் 
தாக்கியசித்த நாசமாஞ்சுழுத்தி 

யவத்தையிற் சாட்சியாஞ் சிவோக 
நீக்கமிறுரியா நந்தமாஞ்சர்வ 
நிர்மலசாட்சியாஞ் சிவோகம் . 6 

விவேக ஷட்கம் முற்றிற்று . 


கௌபீந பஞ்சகம் . 


1 


2 


வே தாந்தவாக்யேஷு ஸதாரமந்த : 
பிக்ஷாந்தமாத்ரேண சதுஷ்டிமந்த : 
வியோகமந்த : கரணே ரமந்த : 
கௌபீநவந்த : கலு பாக்யவந்த : 
மூலந்தரோ : கே வலமாய்ரயந்த : 
பாணித்வயம்போக்து மமந்த்ரயந்த : 
பலியஞ்சகந்தாமிவ குத்ஸயந்த : 
கௌபீநவந்த கலுபாக்யவந்தம். 
தேஹாதிபாவம் பரிமார்ஜயந்த : 
ஆத்மா நமாத்ம ந்ய வலோகயந்த : 
நாந்தம் நமத்யம் நப ஹிஃஸ்மரந்த : 
கௌபீநவந்த : கலு பாக்ய வந்த : 
ஸ்வாநந்தபாவே பரிதுஷ்டிமந்த : 
ஸபாந்தஸர்வேந்த்ரிய த்ருப் திமந்த : 
அ ஹர்நிலம் ப்ரஹ்மணியேர மந்த : 
கௌபீநவந்த : கலுபாக்யவந்தம். 
ஞ்சாக்ஷரம்பாவந முச்சரந்த : 
பதிம்பசூநாம் ஹ்ருதி பாவயந்த : 
பிக்ஷாபநாதிக்ஷபரிப்ரமந்த : 
கௌபீநவந்த : கலுபாக்யவந்த : 

கௌபீக பஞ்சகம் முற்றிற்று . 


3 


4 


5 


சொரூபலக்ஷணாவிருத்தி , 


நிதித்தியாசனயுத்தி . 


முதல் நிருவிகாரி . 

நிலமண்டிலவாசிரியப்பா . 
சாதன சதுஷ்டய சம்பன்ன னான 
சற்சீ டன்குரு சரணடைந் தன்பால் 
அருட்குரு பா ? வவி காரமெங் ஙனமென 
சங்கா சாட்சாத் குருவருள் செய்வார் 
பஞ்சகோ சங்களிற் பற்றெமக் கில தால் 
சனன மரண விகாரந் தவிர்ந்தேம் 
அன்ன மயமா மாகநா மன்மையாற் 
சட்பா வமதாச் சார்விகார மிலேம் 
மன்னிய பிராண மயமெமக் கின்மையாற் 
பசிதா கங்கள் படர்தரா வெமக்கு 
மகோமய மின்மையின் வராதிரா காதி 
விஞ்ஞா னமயமு மின்மையிற் கர்த்துரு 
ஆதிய விகாரமற்பமு மடையேம் 
ஆநந்த மாமய மாகா மையினாற் 


சொரூபலக்ஷணாவிருத்தி . 


43 


சுழுத்தி மோகத் தொடர்பெமக் கில்லை 
ஏனெனிற் கோசத் தியலுத யாஸ்தமம் 
அன்னவை தொழிலு மறிதரு ஞான 
சொரூபனிர்விகார னெனச்சொலுஞ்சுருதி . 

2. ஞான சொரூபன் . 
ஞான சொரூபனா மெங்ஙன மென்னிற் 
கோசங் களுக்குங் குறிக்கொளு மவற்றின் 
பாசவிகாரப் பற்றிலா தவைபுரி 
தொழிற்கும் விலக்ஷண னாயிருந் துணர்தலின் 
யாமே யசங்கன் ஞானியென் றுணர்வாம் . 

3. அசங்கன் . 
அசங்க னென்ப தறிதா வுணர்த்தின் 
நாம ரூபமா நவில்ஜக திரிசிய 
பாவா பாவம் பற்றலும் வெறுத்தலுஞ் 
சாற்று மலின வாசனைச் சங்கமாங் 
தோற்றுமுத் தேக கோசமைந் துந்தொடர் 
திதிநா சங்கள் சித்தா மெமக்கிலை 
சிருட்டியின் முன் பினுந் திகழ்சுயம் பிரகாசன் 
ஆதலின் யாமே யசங்கனென் றுணர்வாய் . 

4. ஸ்வயம்பிரகாசன் . 
சுவயம்பிர காசச் சொற்பொருள் யாதெனிற் 
பாப்பிர காசமாம் பரி திமதிமினல் 


44 


ஞானஸாதகஸஹாயம் . 


தீபநட் சத்திரஞ் செறிந்திடு மனமுதற் 
புத்தியிந் திரியமாப் புகலகப் பிரகாசம் 
மாயா மயமா மாதலி னான்மா 
இவற்றினால் விளங்கா தெவற்றையும் விளக்குஞ் 
சொப்பிர காசமாஞ் சுவயம்பிர காசன் 
நீயு மாமென நிச்சயித் துணர்மோ . 

5. சொப்பிரகாசன் . 
சொப்பிர காசமாத் துணிதலெவ் வாறெனிற் 
சகாயமற் றின்றித் தானே விளங்கலின் 
அன்ன கோ சாதி திருஷ்டா வாதலின் 
தனைத்தா னறியச் சார்புவேண் டாமையால் 
அனந்தா னந்தசொப் பிரகாசனு மாமே . 

6. ஆநந்தன் . 
அவத்தையிற் சுழல்வேற் காநந்த மேதெனில் 
இகபர லோக வின்பசித் திக்காம் 
புண்ணிய பாவம் புணர்த்திரு கருமமும் 
பஞ்சகோ சங்களாற் பயன்பெறச் செய்தலின் 
சுக துக்கங்களிற் சுழன்றிடு மவற்றின் 
தொடர்பிலாச் சாட்சி சுத்தசத் தியனால் 
யாமே நித்தியா நந்தனன் குணர்தி . 


சொரூபலக்ஷணாவிருத்தி . 


45 


7. சத்தியன் . 
யாமே சத்திய னாதலெங் ஙனமெனில் 
அவத்தையிற் றோன்றி யகல்கோச மல்லன் 
காலகன் மத்தாற் கழிதரா வறிவியான் 
நிஷ்க்கிரி யனுமா நிறைவனோர் படிற்றாய் 
ஆதலிற் சதாசத் தியனென லாமே . 

8. நிஷ்க்கிரியன் . 
நிஷ்க்கிரி யனாக நிற்பதெங் ஙனமெனிற் 
சுழுப்தி யவத்தையிற் சுகமாத் திரமா 
இருத்தல நுபவ மெவர்க்குமிங் குள தாற் 
கோசகன் மத்தாற் குறித்திடு சுகாசுகம் 
ஜாக்கிர சொப்பனந் தனில நு பவிக்கும் 
இவைக்கதி ஷ்டான சாட்சியா முத்தள் 
ஆதலி னிஷ்க்கிரிய னாமெனப் படுமே . 

9. முத்தன் . 
முத்தனா மென்பதை முறைபெற வுணர்த்திற் 
கோசபா சத்தாற் குறித்தகன் மங்களுக் 
காசறு சாட்சியஞ் ஞானவத் திசையினும் 
யானே சித்தா யழிவில னென்றுஞ் 
சஞ்சிதா காமியந் தரும்பல மெனக்கிலை 
அகர்த்தா வாதலின் முத்தனு மாமே . 


46 


ஞானஸாதகஸஹாயம் . 


10. அகர்த்தன் . 
அகர்த்த னென்ப தறிதர வுணர்த்திற் 
சுவா நு பவமாச் சுகிக்குமிப் போதும் 
கோசமோ கத்தாற் குறிக்குமெக் கருமமும் 
மாசில் விலக்ஷண னாமெனை மருவா 
நேயத் தியாகியா நிறைபரி பூரணன் 
சிற்பா சொரூபி செயலறு சாட்சியான் 
ஆகாமிய சஞ்சித மெனை யணுகா 
அபோக்தா வாதலின் அகர்த்தனு மாமே . 

11. அடோக்த்தன் . 
அபோக்தா வென்ப தறிதர வுணர்த்தில் 
இராகத்து வேஷத் தியல்பஞ்ச கோசம் 
பிராரத் தாந்தாம் பிரித்தகன் மங்களை 
அநுபவித் திடுதலை யறிந்தமை சித்தியான் 
* தேயத்தி யாகியாத் திகழ்ந்தெலாஞ் செறிந்து 
பற்றிலா நிருவுபத் திரவனா தலினால் 
அபோக்தா வென்பதற் கையமொன் றிலையே . 

12. நிருவுபத்திரவன் . 
நிருவு பத்திரவ னென்பதெவ் வாறெனின் 
மண்ணைவிட்டுக்கட மருவுறா முறைபோல் 
* தேயம் = புவன போகங்களை யெனதெனல் . 


சொரூபலக்ஷணாவிருத்தி . 


47 


வாதபித்த சிலேத்ம சம்பந்த மாய் 
வியாதிகள் பலவு மேவிய தூலமும் 
காமக் குரோதா தியகடுங் குணங்கள் 
சாந்தி தாந்தி யா திசத் குணங்கள் 
மருவிய லிங்கமும் வருபீஜ மதாம் 
காரண தேகமுங் கருதவைக் குறுபிணி 
சிதாபா சனையுஞ் சேரா தென்னில் 
சாட்சியாஞ் சித்தெனைச் சார்கிலா நோய்கள் 
நிர்லேப னாதலின் நிருவுபத் திரவனே . 

13. நிர்லேபன் . 
கன்ம பாசங் கழன்றிலா வெனக்கு 
நிர்லே பத்துவம் நிகழ்த்தலெவ் வாறெனில் 
ஆகாயத்திலா ரோபமாத் தோன்றும் 
நீலவன் னம்போ னிகழ்த்துமென் னிடத்திற் 
கோசமுங் கோச விகற்பமுந் தோன்றி 
மறைத லத்தியாச மாகிய ப்ரமையே 
* நேயத் தியாகியா நிகழ்வனோர் படிற்றாய் 
ஆகுநிற் சம்பந் தமதாகிய யான் 
நிலைமையோர் தகைத்தாம் நிர்லேப்ப னாமே . 
* நேயம் = தேகேந்திரியாதியை யானெனல் . 
தியாகம் = விடுகை . 


48 


ஞானஸாதகஸஹாயம் . 


14. நிர்ச்சம்பந்தன் . 
சங்கமுற் றுடையனிர்ச் சம்பந்த னென்பதென் 
அவித்தியா மோகத் தடைபஞ்ச கோசம் 
தவத்தினுஞ் சாட்சி சைதன்ய மாகா 
அவினாசி யான நிரந்தர வான்மா 
திரிசிய மாகத் திகழ்தரா திருந்தும் 
அபரோக்ஷ மாகி யவற்றொடுந் தொடக்கில் 
கூடஸ்த மாகக் குறித்திடப் படுதலின் 
நிர்ச்சம் பந்தமா நிலைபெறு மன்றே. 

15. கூடஸ் தன் . 
விவகாரத்தில் விகாரியா மெனக்கு 
கூடஸ்தனாகுங் குணமெது குருபரா ? 
அயோவி காரங்க ளனைத்தையு மாற்றி 
பற்பல தொழிற்கும் பயன்படப் புரியினும் 
தானொரு விகாரமுஞ் சார்வில் கூடம்போல் 
என்னிற்சீ வேஸ் வாஜக மாயை 
தோன்றியொ டுங்கினுந் தொடர்பி னிர்விகார 
ஆத்மா வா தலிற் கூடஸ்த னாமே . 

16. ஆத்மா. 
குடும்பியா னாத்ம குணம்வருமா றெவன் 
தேகேந் திரியாதி திகழ்கோச நாமமும் 


சொரூபலக்ஷணாவிருத்தி . 


49 


தாரபுத்தி பாதியாச் சார்புற விடயமும் 
வெவ்வே றாகி விளங்கிரு பற்றினும் 
யானென தென்ப தவத்தையின் மா றலின் 
அவைக்கதி ஷ்டான விலக்ஷண னான்மா 
நானெனும் பொருட்கு லக்ஷிய மாகி 
நிர்த்தோஷ னான நித்ய னாத்மாவே . 

17. நிர்த்தோஷன் . 
நிர்த்தோஷ னென்ன நிகழ்த்த லெங்ஙனமாம் 
வாத பித்த சிலேத்மா தியதொடர் 
தூலதே கத்தினுந் தொடரிரா காதிய 
ஈரெண் குணத்த விலிங்கதே கத்தினும் 
ஞானாஞ் ஞானமா நவில்சீவ மூலமுஞ் 
சடாசட பூதபௌதீகமாச் சார்ந்தகல் 
தோஷமுண்டவற்றிற் சூக்கமா நிறைந்த 
அப்பிர மேயனா யமைசிதா காயன் 
நிர்த்தோஷ னென்ன நிச்சயித் துணர்மோ. 

18. அப்பிரமேயன் . 
அப்பிர மேய னாம்வகை யேதெனில் 
பஞ்சேந் திரியம் பகுத்தறி விஷயம் 
பிரமேய மெனப்படும் பேசுமுட் கரணம் 
மனத்தா லறிவது வருகால திக்குகள் 

3 


50 


ஞானஸாதகஸஹாயம் . 


பாகியாந் தரத்திற் பயிலிவற்றின் றொழில் 
பகுத்தறி வேத்தியன் பகர்சிதா காயன் 
ப்ரத்யக்ஷ னாதலிற் பிரிவிலாப் பூரணன் 
சச்சிதா நந்த சாட்சியப் ப்ரமேயன் 
என்பது சமாதியி னிருந்து நன் குணர்தி 

19. ப்ரத்யக்ஷன் 
சுழுப்தியிற் சூனியன் றொடர்பிரத்யக்ஷனோ 
தமோகுண காரியந் தத்வமுப் பானொன் 
றவற்றினை யானென தென்றது பவிக்கையிற் 
சர்வாபி மானியாச் சாற்றுறு மீசனுந் 
தேகாபி மானியாச் செப்புறு சீவனும் 
ப்ரஹ்மகூடஸ்தனாப் பேசிரு பொருட்குங் 
காலமு மவத்தையு மாறினுங் கலக்கமில் 
சாட்சியா த்மா நான் சத்தாமணு மயன் 
ஆம்ப்ரத்யக்ஷனென் ற நுபவித் தறிவாம் . 

20. அணுத்வன் . 
தூல ரூபி யான் சூக்கணு வென்பதென் 
கவாட்சத் துற்ற கதிரணு சர்வ 
கதமா யிருப்பினுங் கட்புல னறியா 
ககனம் போலக் கருதொரு வடிவிலா 
அதிசூக்க மான்மா வாதலி னிந்தியம் 


சொரூபலக்ஷணாவிருத்தி . 


51 


ஆதிய தத்துவத் தறிவினிர்ச் சரீரன் 
ஆதலி னணுவுக் கணுவென வுணர்வாய் . 

21. அசரீரன் . 
சரீரியா னெனையச ரீரியென் றறிவதென் 
பிரம னாதியாந் தாவராந் தத்தனு 
நாமரூபங்க ணானா பேதமாம் 
புருடருட் கன்மிகள் யோகிக ளென்றும் 
உலகபா லகரு முயர்விராட் டாதியுங் 
தூலசூக் குமஜீ வேஸ்வாத் தொகுதியும் 
திரிகுண கற்பித மாயா மயமாம் 
யானறி பொருளா யறிபடு முத்தியால் 
அனுர்தஞ் சடந்துக் கனித்தியங் கண்டம் 
இவைக்கதி ஷ்டான சித்ரூப னாதலின் 
யாதொரு சுரீரமுங் கருமமு மெனக்கிலை 
நிரீந் திரியனாக நிகழச ரீரியே . 

22. நிரீத்திரியன் . 
படைத்துள விந்தியம் பயின்றில னென்பதென் 
பஞ்சேந்திரியம் பகுத்தறி விஷயம் 
ஒவ்வொன் றேயலா லொன்றை யொன்றறியா 
சாக்கிரத் துள தாய்ச் சுழுப்தியின் மறைதலின் 
இவைக்குள விகாசசங் கோசவியாபாரம் 


52 


ஞானஸாதகஸஹாயம் . 


அறிபொருள் யான் முக்காலுமுண் டதனால் 
அப்பிராணனு நிரீந் திரியனு மாவனே . 

23. அப்ராணன் . 
பசிதா கங்கள் பயில்வனப்பாணனோ 
அன்னபா னாதியா லடைபலா பலமுஞ் 
செனித்தலு மரித்தலுஞ் செறிபல விகாரமு 
நனவினிற் கூடி நடித்துவேற் றவத்தையில் 
மறைபடு பிராணனு மற்றதன் றொழிலுங் 
கண்டுணர் சித்தாய்க் கலக்கமில் சாட்சியாம் 
அமனச னாதலின் அப்ராண னாமே . 

24. அமனசன் . 
அநந்தசங் கற்பியா ன மனச னென்பதென் 
ஒருகூத் தாடிபல் வேஷமுற் றாடல்போற் 
காமாதிய குணங் கலந்துறு மனமே 
நனவினில் வெளிச்சக மாகி நடித்திடுங் 
கனவினி னுட்சக மாகிக் கலங்குஞ் 
சுழுப்தியிற் றோன்றா தொடுங்குமிம் மனச்செயல் 
கண்டுணர் சாட்சி கருதரு நிருமலன் 
ஆதலி னானே அமனச னாமே . 

25. நிருமலன் . 
சர்வதாமலி னன்யான் சாற்று நிர்மலனெவன் 
மண்ணினி லுவர்ப்பு மலஞ்சே றாதிய 


சொரூபலக்ஷணாவிருத்தி . 


53 


அப்புவி லுப்பொடு மூத்திர மாதிய 
அனலிற் புகைமுத லாகிய வசடுள 
வாயுவிற் பற்பல வாசனை சலனமும் 
ஆகாயத் தினி லனுச்சூ னியமுள 
மலங்கா யத்தில் வருஞ்சிலேத் மாதிய 
லிங்கதேகத்தில் நிகழ்வகா மாதிய 
ஞானாஞ் ஞானம் நலி தருஞ் சீவனில் 
ஈசனிற் பஞ்ச கிர்த்திய மியல்வன 
ஆதலி னான்மா வதிஷ்டான சுத்த 
நிருமல னென்ன நிச்சயித் தறிவாம் . 

26. சுத்தன் . 
அசுத்த னான்சுத்த னானவா றேதெனில் 
வர்ணாச் சிரமமும் வகுத்ததர் மங்களும் 
அவைதரு நாகசொர்க் காதிய பலங்களுஞ் 
சேடமா மநந்த கோடிஜென் மங்களுக் 
தொடர்சீ வர்க்குள துயருறு மலமாம் 
நிக்கிரக வநுக்கிரக நிகழ்த்தவ தாரமும் 
பஞ்சகிர்த் தியங்களும் பரமே சற்குள 
சீவசங் கத்தாற் றிகழ்பூத மலமாம் 
இவைக்க திஷ்டானமா யிலங்கிய சாட்சி 
எம்மில்வி வர்த்தமா யிவைகூடி நிற்கினும் 
அசுத்தமில் புத்தனா னாதலிற் சுத்தனே . 


54 


ஞானஸாதகஸஹாயம் . 


27. புத்தன் . 
புத்தனா னென்னப் புகல்வதெவ் வாற்றால் 
பூதபௌ தீகமாப் புகல்கட படமலை 
ஆதிய வென்று மறிவரு ஜடமாஞ் 
சரீரத் திரயந் தருசீவன் மாயையுஞ் 
சடாசட மாகிச் சரிக்குமென் சார்பால் 
தனித்தனி விசாரித் தாலவைக் கறிவிலை 
ஏகசர் வஞ்ஞனா யிவற்றினை விளக்கும் 
போதநா னாதலிற் புத்தனென் றுணர்மோ . 

28. சர்வஞ்ஞன் . 
சர்வஞ்ஞ னென்னச் சாற்றுவ தெங்ஙனம் 
திரிபுடி யாகத் தெரிதரு விஷயம் 
தூலசூ க்குமங் காரணந் தொடர் தரும் 
மூவகையவற்றினை மோகமா யறிந்ததும் 
அறியா ததுமே ஞானவஞ் ஞானமாம் 
இந்தியங் காணம் ஜீவ னிவற்றின் 
பாவிர்த்தரி வர்த்தமாப் பேசுமெத் தொழிற்குஞ் 
சமஷ்டி திரிபுடி சாட்சியா நிறைந்து 
முற்றுமுற் றுணர்பவன் யானலால் வேறிலை 
ஆகலிற் பாமா நந்த ரணன்யான் 
சர்வஞ்ஞ னென்னச் சாற்றிடத் தகுமே . 


சொருபலக்ஷணாவிருத்தி . 


55 


29. பரமாநந்தன் . 
பரமா நந்தனாம் படியெனக் கருளெனச் 
சுகமதாக் கொண்டு தொடர்மனை நிலந்தனம் 
அழிவுவந் துற்ற வாபத்து வேளையில் 
அவற்றினு மைந்தனதிகமாம் பிரியம் 
அவரினுந் தன துட லதிகமாம் பிரியம் 
இந்தியம் பிரிய மிவற்றினும் பிராணன் 
என்னாற் பிரியமா மிவைக்கெலா மேலாம் 
ஆத்மா பிரிய னழிவில்பூ ரணனா 
கற்பாந் தத்துங் கலக்கமி னித்தியன் 
பராபா சம்புவாம் பாம்பொரு ளாதலிற் 
பாமா நந்த பார்த்தீப னாமே . 

30. சம்பு 
சம்பு வென்னுஞ் சத்தார்த்த மேதெனில் 
விஷயஞ் சுழுப்தி மிகுசொர்க்க போகமும் 
உபேட்சா சமாதி யணர்வுறு நித்திரை 
இவற்றினிற் றோன்று மிலேசவா நந்தம் 
அந்தக் காணத் தணுகாத்ம பிம்பஞ் 
சுகமாத் தோன்றி மறையுமித் தொடர்பால் 
அவைபோல் யானனித் தியமா காத 
அசலனா னாதலி னாநந்தா கான் 
சம்புவா மென்னச் சங்கையற் றுணர்தி . 


56 


ஞானஸாதகஸஹாயம் . 


31. அசலன் . 
சஞ்சரித் திடுமியா னசலனென் பதுமெவன் 
சட்கோச தத்துவச் சரீரியாத் திரியினுஞ் 
சூக்கும தேகியாச் சுலவினு முலகெலாம் 
அவித்தையின் வித்தையி னலைசீவ னாயினும் 
அவத்தையிற் சுழல்சிதா பாசவி சிட்டனுஞ் 
சமட்டியாந் தூல சூக்கும காரண 
சரீரமும் பூதபௌ தீகவிராட் டினும் 
அண்டாண் டங்க ளனைத்தினுஞ் சாட்சியாய் 
அசைவறு நிர்க்குணன் அசலனு மாமே . 

32. நிர்க்குணன் . 
குணாதீத னென்னக் குறிப்பது மெங்ஙனஞ் 
சத்துவ குணத்திற் சாருமீ சனையும் 
இராஜச குணத்தில் ஜீவ சமட்டியும் 
தாமத குணத்திற் சர்வமாஞ் சகத்தும் 
படைத்தளித் தகற்றிப் பஞ்சகிர்த் தியஞ்செய் 
பிரதான வதிஷ்டப் பிரமமா யுகந்தொறும் 
அபரிச் சின்ன மா யனைய முக் குணமிலா 
நிருவிகற் பனுமா நிர்க்குணன் யானே . 

33. நிருவிகற்பன். 
நிருவிகற்ப மதா நிலைமையெவ் வாறெனில் 
விளங்குறு மையேழ் விசாற்பதத் துவங்களுக் 
கப்பா லாகி யவைக்கதிஷ்டானமாய் 


சொரூபலக்ஷணாவிருத்தி . 


57 


அத்துவித சின் மாத்திர மாகுநாம் 
அவற்றொடுங் கூடினு மதீதமாந் தன்னினும் 
விகற்பமற் றொளிரும் வெயில்போல் விளங்கி 
படிகத் தெதிர்ந்த பற்பல நிழல்போற் 
பற்றினும் பற்றாப் பான்மை மாறாது 
தத்துவ வுபாதி தீர் சதாரா காரன் 
ஆதலி னானிரு விகற்பனு மாமே . 

34. நிராகாரன் . 
நிராகா ரமதாய் நிகழ்வகை யேதெனிற் 
சிதாகா யமதாச் செப்பு மோர் வேதம் 
நாம ரூப ரகித மமூர்த்தம் 
என்றதோர் வேத மிப்பாம் பொருட்கு 
முன்னிலை பின்னிலை யுள்ளிலை புறனிலை 
சர்வ வவத்தையிற் சாட்சியாஞ் சித்தாம் 
என்றொரு வேத மியம்பிய மற்றும் 
ஈதென வறியவு மறிபடா ததுமல 
இவ்விரு வகைக்கய லிருந்தெலாம் விளக்கும் 
அறிவே வடிவமா நிறைபா மென்ன 
மற்றொரு வேதம் வகுத்தமை யாலே 


58 


ஞானஸாதகஸஹாயம் . 


* தொண்ணூற்றைந்து லட்ச யோசனையில் 
இருந்தொளி பாப்பு மேகவான் கதிராம் 
ஆதித்த பிம்ப மறிசிதா பாசனை 
வாள் கொடு வெட்டினு ஊனல்கொடு வாட்டினுங் 
கைவருத் தமலாற் காயமோர் சிறிதுறான் 
எனப்பல சுருதி யுத்திய நுபவம் 
ஆகவே நித்திய முத்தனாமா தலின் 
நிராகார னென்றே நிச்சயித் துணர்வாம் . 

35. நித்யமுத்தன் . 
பெத்தனா னித்திய முத்தனாம் வகையெது 
கருமகாண் டப்படி கர்த்தனாப் போக்தனாத் 
தருமா தருமச் சார்புள னாகி 
ஜீவனாச் செனன மெடுக்குமென் றுரைக்கும் 
உபாசனா காண்ட முரைக்குப் பிரமாதா 
மாயா கன்ம மலசம்பந்த மாய்த் 

* பூமிக்கு 95 - லட்சம் யோசனை தூரத்துள்ள 
சூரியனை நேத்திரேந்திரிய வழியாய் வியாபித் 
தறிகின்ற சிதாபாசன் . 950 - லட்சம் மைல் தூர 
மென்று ஐரோப்பியர் கண்ணாடி இயந்திரங்களால் 
உயர்ந்த இடத்திருந்து சோதித்தறிந்த கணக்குப் 


சொரூபலக்ஷணாவிருத்தி , 


59 


தோன்றிய ஜீவேஸ் வாஜக மூலமும் 
யாதென விசாரித் தறிதர வுணர்த்தும் , 
ஞான காண்ட மஞ் ஞான விசிட்டனுக் 
கன்னிய மான வகண்டமாம் பிரமம் 
பந்தமில் சுத்த பரமசை தன்யமாம் 
அநாதி முத்தனீ யாமென வறை தலின் , 
நித்திய முத்தனாம் நிச்சயித் துணர்மோ . 

36. அநாதிமுத்தன் 
அநாதி முத்தனா யமைந்தவா றெங்ஙனம் 
மாயா கற்பித ஜீவனும் ஜெகத்தும் 
ஈசனுக் குள்ளா யிலங்குமும் மூர்த்தியும் 
அளித்திடு முத்தி யநித்திய மாதலின் 
பிறந்திறந் துழலும் பேத முடைத்தாய் 
துன்பம் விட்ட கலாத் தொடர்பந்த மாகும் 
ஆதலி னவற்றிற் கதீதமாய் நீக்கமில் 
தானே தானாஞ் சச்சிதா நந்த 
தற்பாம் யாமெனச் சாத்திரத் துணர்ந் 
ஐயெழு தத்துவத் தப்பா னின்ற 
நித்திய சாட்சி நிரந்தர வச்சுதன் 
ஆதலி னாலே அநாதி முத்தனே . 


60 


ஞானஸாதகஸஹாயம் . 


37. அச்சுதன் . 
அச்சத னாம்பெய ரருத்த முரைக்கில் 
நழுவல் சுதநழு வாமையச் சுதமாம் 
ஆறுதத் துவமாந் தூல நூ றாண்டில் 
சூக்கும் மிருபதுந் தொடர்பூ தமைந்தும் 
பிரளயத் தழிந்திடும் பேசிவைக் காதியாம் 
அவித்தை மாயை ஜீவேச னென்ப 
தத்துவ விசாரந் தலைப்படின் மறைந்து போஞ் 
சச்சிதா நந்த தற்பா மென்றும் 
நழுவா நித்தியம் நாமாயின தால் 
க்ஷேத்திரக் கியனச் சுதனெனத் தேர்வாம் . 

38. க்ஷேத்ரக்கியன் . 
க்ஷேத்ரக் கியனெனச் செப்பிய தெதனால் 
மூலாஞ் ஞான காரியமான 
சரீரத் திரயஞ் க்ஷேத்திர மென்ப 
இவற்றினின் றறிபவன் க்ஷேத்திரக் கியனாங் 
காரியம் பொய்யெனிற் காரண மதுவே 
ஆதலினஞ்ஞா னந்தனை யுணர்த்தில் 
நீயுரை பொருளறி யேனென லபாவ 
ஞானமே மூலாஞ் ஞானமா நவில்வர் 
அறிபொரு ளாயிருந் தறியே னென்பதில் 


சொரூபலக்ஷணாவிருத்தி . 


61 


அறிவறி யாமையா மநாதியா மோகம் 
ஆத்மா ரோபவாபாச மாதலின் 
நானெனத் தேகா தியைந வின் றுழன்று 
பூர்வதே கான்ம புத்தியே மேன்மேல் 
வருதேக வான்ம வாசனைப் பிராந்தியாங் 
தேகமுந் தேகவஞ் ஞானமூ லங்களை 
ஆய்ந்தறி யதிஷ்ட வான்மசை தன்யமே 
மநோவாக் ககோசர மான்மிய மதனால் 
க்ஷேத்திரக் கியனெனச் செப்புவ சுருதி . 

39. மநோவாசாமகோசரன் . 
சலன மநோவா சாமகோ சானெனல் 
இந்தியங் காண மிவைகளாற் காணா 
மெய்ப்பொரு டன்னை விளக்கிய பெயராம் 
ஆதலிற் சூன்யம தாகுமோ வென்னில் 
அஸ்தி பாதிப் பிரிய மென் றனந்த 
மறைநனி புகன்று மதித்துணர்ந் தமைந்து 
மௌனமாக் காட்டி மற்று நீ யந்தப் 
பிரமமா மென்னப் பேதமற் றுணர்த்தலின் 
அதத்தை மூன்றினு மறிந்துரை யிந்தியம் 
மனமன் வயவிதி ரேக யுத்தியினான் 
மறைதலு மெழுதலு மதித்துணர் சாட்சியே 


62 


ஞானஸாதகஸஹாயம் 


யாமென வனந்த மறைமுறை யிடுதலின் 
அவ்வியா கிருதனா மாதலி னாலும் 
அலைமநோ வாசா மகோசா னாமே . 

40. அவ்வியாகிருதன் . 
அவ்வியா கிருதனென் றறைபெயர்ப்பொருளெது 
செவ்விய நாம முருவொடு திகழ்ந்து 
விவகரித் திடுவது வியாகிர்த மென்ப 
அவையிலா ததுவே யவ்வியா கிருதமாம் 
பிரமமென் றுரைசெயும் பிழையினான் மறைகள் 
ஜகத்காரண மிதைச் சாங்கியர் முக்குணப் 
பிரகிர் தியென் பாரிது பேதமாய் நீங்குகாற் 
பிரதானமே காரண மெனப்பல பேசுவார் 
ஆதலிற் சர்வ சாத்திபீ ஜமதாஞ் 
சிற்பர மாகித் திகழ்தரு பிரமமே 
அக்ஷா மாகி யமைந்துமே னிற்றலின் 
அவ்வியா கிருதனென் றறைந்திடப் படுமே . 

41. அக்ஷரம் . 
அக்ஷர மென்ன வறைபொருள் யாதெனிற் 
க்ஷரமெனல் நாச மக்ஷர நாசமில் 
பொருளெனப் படுநூ றாண்டினிற் பொன்றுவ 
தூலமே பிரளயத் தொழி தருஞ் சூக்கம் , 
ஞானோ தயத்தி னழுவு காரணமும் 


சொரூபலக்ஷணாவிருத்தி . 


63 


போன சியாது பொருந்தவைக் கதிஷ்டமாம் 
பிரமமே யக்ஷர மெனப்படு , மேலுஞ் 
க்ஷரமெனல் வேத மக்ஷரம தன் பொருள் 
எனு மருத்தத் தின்மீ மாஞ்சன் சங்கை 
மனுடன் முதற்பிர மாந்த வாநந்தம் 
தருந்தார தம்மிய கன்மம் விதிக்கும் 
அந்தர்க்க தாவா ஜென்மபரி யந்தம் 
வருதுக்க தார தம்மியகன் மங்களை 
விலக்கிய வேதம் மெய்ப்பொருட் கலவோ ? 
எனப்பல திரிசிய நாமரூபமதாம் 
ஜீவேஸ் வாற்குளே திகழ்ந்து மறைந்துபோம் 
விவித சங்கற்ப விகற்பமில் நிஷ்க்கிரிய 
சுதசித்தம தாஞ் சுத்தவான் மாவே 
சொரூப மிலதனாற் சுகாசுகந் தாக்கா 
ஏகமாம் புருடனென் றுபநிடத் தியம்பும் 
அம்மகா புருடனை யறிந்தவ னாதலே 
திருக்கெனுஞ் சர்வ சாட்சிசிற் சொரூபம் 
ஆகவுத் தரமீ மாஞ்சன க்ஷாமென 
சகல சங்கைகளுந் தகைந்துரைத் ததுவே . 

42. திருக்கு . 
திருக்கெனும் பதப்பொரு டெளிதர வுணர்த்தின் 
அறிபொரு ளாய வபேதமெய்ஞ் ஞானம் 
அதனிற் றோன்றிய வகண்ட சங்கற்பமே 


64 


ஞானஸாதக ஸஹாயம் . 


ஜீவேஸ் வாஜக மாகிய திரிசியம் 
அனைத்தையும் விளக்கு நிராலம்ப வான்மா 
எனப்புகல் சுருதிசித் தாந்தமஃதிதுவே 
தேகமே யான்மா செறிபோக மோக்ஷஞ் 
சோகமாந் துன்பங் தொடர் நா கமதாங் 
காரணப் பொருள்வே றுளதெனுங் கட்டுரை 
பிறரையெற் றுதலெனப் பேசும்லோ காயுதன் 
தேகநின் றிந்தியஞ் செறிபொரு ளறிதலின் 
சந்தவிந் தியமெனச் சாருவா மீன்சொலும் 
இந்திரியங்களுக் காதியாம் பிராணனே 
ஆத்மா வாமென வறைவர் தத்வா தியர் 
சரீரேந் தியமுயிர்க் காதியா மனமே 
பந்தமு மோக்ஷமும் பகர் தரு காரணம் 
மனோபா வனையே வடிவமா மென்றும் 
வேதமோ தலின் மன மேதிருக் கென்னும் 
உபாசகன் றனை மறுத் தோது தார்க்கிகன் 
பகுத்தறி புந்தியாற் படர்மன நடித்தலின் 
ஆத்மா புந்தியென் றவன் றனைப் பௌத்தன் 
சுழுப்தியி லொன்றுந் தோன்றா திறத்தலின் 
சூன்யமே யாத்மா வெனச்சொலு மவனை 
அவித்தியா விசிட்ட சீவனாத்மா வெனப் 


சொரூபலக்ஷணாவிருத்தி . 


65 


பட்டா சாரியர் பகர்வர் பற் பலரும் 
கொண்டசித் தாந்தங் குறிக்கொளா ரோபமாக் 
கண்டவந் தகரெனக் கருதின ரெனமதி 
எண்டகு வேதாந் திகளிவைக் கதிஷ்டமாஞ் 
சச்சிதா நந்த சாட்சியா மென்பர் 
அவித்தியா விசிட்ட னவனுடன் கூடி 
அறிவாய்ப் புந்தியா வகன்மன மிந்திய 
சம்பந் தமதாய்ச் சரீரமாய் விளங்கிச் 
சூர்ய சந்திராதி துணைகொடு திரிசிய 
ப்ரபஞ்ச தோற்றம் பேசுசொப் பனம்போல் 
அறிவினிற் றோன்றி யடங்கநு பவத்தால் 
ஆத்மா பிரத்தியக் காகிய திருக்கொ 
நிச்சயித் தகண்ட வறிவுரு வாகச் 
சுருதியாற் குருவாற் சுவாத்மனா யுணர்வாம் . 

43. பிரத்யக்கு . 
பிரத்யக் கென்னும் பெயர்ப்பொருள் யாது 
உண்ணாட்டத்த விருத்தியா லுணர்பொருள் 
அவ்வாத் மாவே வவித்தையைக் கூடி 
ஜீவாத் மாவாந் திகழ்காணத் தொடும் 
பிரமாதா வாம்பின் பவன்பொறி யைந் தின் 

4 


66 


ஞானஸா தகஸஹாயம் 


கூட்டுற வாலே பிராணனாங் கூறவன் 
வெளியெனும் பிராக்கு விருத்தியா நோக்கிச் 
சர்வப் பிரபஞ்ச சாட்சியார் தேவர் 
மகேஸ்வர பேதமு மதித்துணர்சாத்திர 
அர்த்தப் பிரமேய மறிந்து வழிபட்டுப் 
புருஷார்த்த மோக்ஷம் பொருந்தி யாநந்த 
நித்திய பூரண நிருமலான் மாவைத் 
தானென வறியத் தகுமெனும் வேதம் 
வாக்கிய வழியே மருவுத சேந்தியங் 
காணனா னென்னக் கலங்கல்பல் விஷயம் 

தனு மோக மியாவையும் விட்டுப் 
பிரத்யக் விருத்தி யெனும் பெயர் பெற்ற 
தனையுணர் லட்சணா விருத்தியாற் சார்ந்து 
யாமே யேகசின் மாத்திர வறிவென 
ஊகமா யுணர்ந்திங் குளங்குளிர்ந் தமைதி . 


எனவ 


44. சின்மாத்திரன் . 


சின்மாத் திரனெனச் செப்பிய தெங்ஙனம் 
இயற்கை யறிவ திலாச்சடப் பிரபஞ்சம் 
செயற்கை யறிவாற் றிகழ்சரீ ராதிய 
மூன்று தநுவையு முறையுண ரியற்கை 


சொரூபலக்ஷணாவிருத்தி . 


67 


அறிவா யிருந்தவை விளக்கியுந் தானே 
தானாய் விளங்கி சத்தெனப் படுமதால் 
யாமே சின்மாத் திரமென லாமே . 


45. சத்து . 


சத்தியா மென்னச் சாற்றலெவ் வாற்றால் 
அவத்தாத் திரய மவற்றுளுண் ணாட்டமாய் 
நானெனத் தோன்றெழு நான் குதத்து வங்களும் 
வெளிநாட்டமதாய் விளங்கேழ் தத்துவம் 
ஆகிய முப்பா னைந்துநின் றொடுங்கினும் 
அழிவறு காலா தீதமா யமைதலின் 
யாமேரீஸ்வர சத்தெனப் படுமே . 

46. நிரீஸ்வரன் . 
கிரீஸ் வரத்துவ நேர்மையே தென்னிற் 
சிருட்டி திதிசங் காரமுத் தொழிலும் 
திரோபா வமும் நுக்கிரகமுஞ்செய்யும் 
பிரமா தியவைங் காரணேஸ் வாரும் 
வைஸ்வ சூத்திர வந்தரி யாமியுங் 
காரிய வங்ச பரமாங் சரைவரும் 
விராட்டோ டிரணிய கர்ப்பவவ் வியக்தனும் 
அவ்வியக்த சுத்த பேதசத்திகளுஞ் 


68 


ஞானஸாதகஸஹாயம் 


சமானமா மிவர்க்குச் சரிஞான யோக 
சம்பந்த மாய விநாயகர் சண்முகர் 
முதலா முபயேஸ் வாழுது பேதமுந் 
தவமிகு நந்தி சண்டே சராதிய 
மகாயோ கியர்க்கு மாதார மாகிய 
மாயா சாத்தி விசிட்டமா நம்மிற் 
சத்திகள் சாத்தி மான்களா மிவரெலாங் 
தோற்றலிற் பஞ்ச கிர்த்தியந் தொடர் தரும் 
அகண்டநீர்ச் சீவ னிரீசனு மாமே . 

47. நிர்ச்சீவன் . 
நிர்ச்சீவ னான நெறியது புகலெனில் 
அவித்தையிற் பிரதிபலி யாத்மசை தன்யமே 
சிதாபாச சீவ னாகச் செனித்து 
ஜெகதிரிசியஞ் சத்தியமெனத் திகைத்தல் 
காலெழு தத்துவ நானென மயங்கல் 
கன்மா கன்ம கர்த்தபோக் தாவெனல் 
தானு மீசனும் வேறெனத் தளர்தல் 
சேதன னாந்தனைத் தேகியென் றறிதல் 
ஆகிய பஞ்சப் பிராந்திமோ கத்தாற் 
சுகாசுகத் தழுந்திச் சோகமே லிட்டு 


சொரூபலக்ஷணாவிருத்தி . 


69 


சாதன சதுஷ்டய சம்பன்ன னா 
ஜீவகா ருண்ய மீஸ்வர பக்தி 
பாசவை ராக்கியம் பரமமா ஞான 
விசாரணையான் மனோ விகற்ப மொழிந்து 
சிரவண மனன நிதித்தியா சனத்தாற் 
சமாதி சாட்சாத் கார மடைந்து 
ஜீவபா சங்கெடப் பிம்பசே தனமாய்ச் 
சீவன் முத்தனாய்த் திகழ்தலின் யாமே 
நிஷ்ப்பிர கிர்தியாம் நிர்ச்சீவ னாமே . 

48. நிஷ்ப்பிரகிர்தி 
நிஷ்ப்பிரகிர்தி யென நிகழ்த்துவ தென்னோ 
சத்துவ குணத்தி லீசனு மிராஜதந் 
தன்னிற் சீவ சகாகோடி சங்கமுந் 
தாமதந் தன்னிற் பூதபௌ தீகமுந் 
தோற்றமா மாயாப் பிரகிர்தி தொடர்தலின் 
பிரமரிஷ்டப் பிரகிர்தி யெனும்பெயர் பெற்ற 
தாயினுந் துவிதத் திற்கிட மாகிய 
தென்னெனச் சாங்கிய னிசைத்த சங்கைக்கு 
இரச்சுவிற் கானலிற் சர்ப்பநீரின்மைபோற் 
கனாப்பிர பஞ்சங் கண்டுண ரறிவலால் 


70 


ஞானஸாதகஸஹாயம் 


அற்பமு மிலாமைபோ லகமுறு ஜாக்கிரம் 
அறிவினிற் றோன்றி யகல்பிர பஞ்சமும் 
அறிவாம் பரமாத்மாவெனத் தனைத்தான் 
கண்டவ னன்றிவே றின்றெனும் வேதம் 
அறைதலி னால சங் சாரியாய் நின்ற 
நிஷ்ப்பிர கிர் தியென நிச்சயித் துணர்தி . 

49. அசங்சாரி . 
அசங்சாரி யாக வறைதலெவ் வாற்றால் 
மாயா கற்பித மாகிய ஜகத்தில் 
வருணாச் சிரம பேதமு மதற்குள 
தர்மா தர்மந் தருசொர்க்க நாகமுஞ் 
சேடமாய் நின்ற ஜெனன மாணமுஞ் 
சம்சார மென்னச் சாற்றிடு பந்தமாந் 
தேகநா னென்னச் செறிமோக மின்றி 
சிற்சட பேதந் தெரிசிதா பாசனும் 
அசங்சாரி யென்னி லறிதரு சாட்சியாய் 
அபெத்தனா யென்றுநின் றறிந்திடலாலே 
அசங்சாரி யென்ன வையமற் றுணர் . 

50. அபெத்தன் . 
அபெத்தனா நிலைமை யாதென வினவில் 
பெத்தனே கட்டுப் பட்டவன் பெத்தன் 


சொரூபலக்ஷணாவிருத்தி . 


71 


கட்டுவிட்டின்பக் காட்சியா நிறைந்தோன் 
தனைமறந் தாகந் தனைத்தா னென் 
தர்மா தர்மந் தயைபய மிலச்சை 
காமக் குரோதா தியகடுங் குணங்கள் 
கருதுறு பாசம தாத்தனைக் கட்ட 
தேகாபிமான வஞ் ஞானத் திருடனாம் 
சுகாசுக ஜென்மத் தொடர்பினாற் கலங்கித் 
தாபத் திரயத் தாற்றளர் வெய்தி 
பிரமோ பாசனை யாற்பேத நீங்கி 
அகண்டா நந்த நிரவய வனுமாய் 
நிறைதலி னபெத்த னெனத்தெளி தாவே . 


51. நிரவயவன் . 


நிரவய வனுமாய் நின்றமை யேதெனிற் 
காசாணாதியாற் கவின் கொள் தேகத்துக் 
கன்னியமாஞ் சிதா காச வடிவாய் 
அவத்தாத் திரய சாட்சியா மாதலின் 
தனதெனப்படுமோ ராவயவ மின்மையின் 
அசத்தாம் ஜெகந்தனி லாரோப மாதலின் 
அப்ரோக்ஷனு நிர வயவனு மாமே . 


72 


ஞானஸாதகஸஹாயம் 


52. அபரோக்ஷன் . 
அபரோக்ஷ னென்னு மர்த்தமே தென்னிற் 
கன்மகாண் டத்திற் கழறிரு கருமமும் 
அவற்றா லடைய நு போக பலங்களும் 
பத்திகாண் டத்திற் பகர்தெய் வங்களும் 
பிரத்யக்ஷ மின்றிப் பரோக்ஷ மாதலின் 
ஞான காண் டத்தில் நவில்பா மாத்மா 
சுருதியாற் குருவாற் றொடா நு பவத்தால் 
உபதேச மாத்திரந் தானா யுணர்தலின் 
சுவய மபரோக்ஷ சுகவடி வாமே . 

53. சுவயம் . 
சுவய மெனச்சொல்லும் தொடர்பியா தென்னில் 
தானே தானாய் விளங்கலிற் சுவயமாம் 
அஞ்ஞான தெசையி லன்யமா மேழும் 
ஞான தெசையினி னவிலுநா லேழும் 
ஆகிய முப்பா னைந்துதத் துவத்தினுந் 
தானே யகேய தத்துவ மாதலின் [ மோ . 
சுவயமாந் தனிப்பொருள் துணிந்து நன் குணர் 

54. அகேயன் . 
அகேய னென்னு மருத்தமே தென்னில் 
இதுவெனத் தள்ளுவ கேயம் கேயங் 


சொருபலக்ஷணாவிருத்தி . 


73 


கொளப்படும் பாமிரு குறியுரு வுடையது 
மூர்த்தம மூர்த்த மெனச்சொலும் வேதம் 
அல்லவீ தல்லவீ தெனுநேதி வாக்கியர் 
தள்ளு வமூர்த்தமோ வமூர்த்தமோ வென்னில் 
தூல சூக்குமப் பிரபஞ்சமே மூர்த்தமாஞ் 
சச்சிதா நந்த வாத்மா வமூர்த்தம் 
பாமார்த் தத்தைப் பகுத்துணர் சுருதி 
உத்திய நுபவ மொத்திது பாம்பல 
பழுதையென் றுணர்தல்போற் பகர்பிர பஞ்சம் 
விடயமே கேய மெனநேதி செய்து 
நேயமாந் தானே பரமார்த்த மான 
அநுபா தேயனு மாதலி னாலே 
அகேயனா மென்பதற் கையம திலையே . 


55. அநுபாதேயன் . 


அநுபா தேயனா னானவா நெங்ஙனம் 
தேடிய பொருளுபா தேய மெனப்படும் 
தேடிய தானே யநுபா தேயனாங் 
கன்மகாண் டப்படி கருது சொர்க் காதிய 
போகம் விரும்பிப் புரிநித்த நைமித்த 
காமிய மொடுபிராச் சித்தநாற் கருமமுஞ் 


74 


ஞானஸாதக ஸஹாயம் 


சாங்கமா ய நுஷ்டித் தவாவை சார்வார் 
பத்திகாண் டப்படி பதமுத்தி வேண்டினோர் 
சமய விசேஷ தீக்ஷா சுத்தியான் 
மந்திர தந்திர யெந்திர மாபொடு 
குருவுப தேசக் குறிநெறி வழாது 
பூஜை தோத்திரந் தியான போஜன முதல் 
முறையே சாங்கமாய் நெடுங்கான் முயன்றால் 
தேவ சாட்சாத் சித்தி யுண்டாமெனும் 
ஞான காண் டப்படி நவையறப் புகன்ற 
நித்ய சாயுச்ச முத்தியி னிலைபெறச் 
சாதன சதுஷ்டய சம்பன்ன னாகி 
சிரவண மனன நிதித்தியா சனத்தாற் 
பாசமாம் பிரதி பந்த நிவர்த்தியால் 
தடிய பொருடா னாகத் திகழ்ந்து 
சச்சிதா நந்த சாட்சியா நிறைதலின் 
அப்பிர விர்த்தன நுபா தேயனே . 

56. அப்பிரவிர்த்தன் . 
அப்பிர விர்த்த னானமை யுணர்த்தெனில் 
பிரவிர்த்தி தொழிற்பட லப்பிரவிர்த்தி 
தாழிலொழி வாகுந் தோன்றிய மாக்கலம் 


சொரூபலக்ஷணாவிருத்தி . 


75 


நடத்துமீ காமன் நாடிய கரையில் 
மாமுதற் பொருளோ டுவதெனக் கண்டும் 
உண்மையில் மரக்கல மோடுத லுணர்வன் 
கப்பலிற் படுத்துக் கண்வளர் போதினுஞ் 
தீவாந் தரந்தான் செலல்பிழை யாமைபோல் 
இகபா சித்திகட் கியலகங் காரி 
நாலெழு தத்துவத் தொடுநடந் தாலும் 
அகமுக மாகி யமைந் திருந்தாலும் 
பிரவிர்த்தி நிவர்த்தி பேதமா மிவற்றின் 
சாட்சியாத் தொடக்கறு சன்மாத் திரமாஞ் 
சிவமாதலிற்றிக ழப்பிர விர்த்தனே .. 


57. சிவம் . 


சிவமெனும் பொருளெது திருத்தமா யருளெனில் 
நாலாம் பதமென நான்மறை நிகழ்த்துஞ் 
செறிதரு சாக்கிரஞ் சொப்பனஞ் சுழுப்தி 
ஒன்றினி லொன்றிலா மாயையா யொழி தரும் 
ப்ரபஞ்ச மூன்றினுக்குஞ் சாட்சியாந் துரியம் 
சுசாதி விசாதி சுவகத பேதமிலா 
அத்வய வமிர்தசின் மாத்திர மதனாத் 
சிவமென வநாதியாத் திகழ்ந்தொளிர் தருமே . 


76 


ஞானஸா தகஸஹாயம் 


58. அமிர் தன் . 
அமிர்தன் யாமென்னு மருத்தமே தென்னில் 
அழிபொருண் மிர்தமஃ தில்லதே யமிர்தமாம் 
யோகா மிர்தமஃ துண்டமா யோகியும் 
தேவா மிர்தமஃ துண்டுறை தேவரும் 
பிரளயாந் தத்துப் பிரிந்தழிந் தொழிதலால் 
அநந்தா நந்த வான்மா நித்தியன் 
ரூபனா மமிர்த னழிவில னாமே . 

59 , அரூபன் . 
அரூபனாய் நின்ற வமைதியே தென்னிற் 
புலனா லறிபடாப் பொருள ரூபமதாம் 
பூதபௌ தீகப் பொருளுரு வுளதாம் 
அவைகளைக் காண்பொறி யரூபமென் பார்சிலர் 
இந்திரி யங்களை வியக்குறு மனமும் 
சஞ்சல மனதைத் தகைந்துணர் புந்தியுங் 
கர்த்தபோக் துருவைக் கண்டறி விசிட்டனும் 
அரூபமாச் சிற்சில ரறைகுவ ரவைக்கும் 
மூலமாம் ப்ராகிர்தி யெனச்சிலர் மொழிவார் 
இவைக்கெலாஞ் சாட்சி சாந்தபூ ரணனே 
அரூபனா மென்ப தநாதிசித் தமதே . 


சொரூபலக்ஷணாவிருத்தி . 


77 


60. சாந்தன் . 
சாந்தனா மென்னச் சாற்றது போகமென் 
அரணியிற் றோன் றன லாணியுந் தகித்தல்போற் 
சாத்திர விசாரந் தலைப்படும் விவேகம் 
அகண்டா கார விருத்தி ஞானமதே 
பரம்பொருட் கயற்பிர கிருதியிற் பலவாத் 
தோற்றுறு ஜீவேஸ் வாஜகத் தொகுதியுந் 
தகித்துத் தானே சாட்சியாச் சமைதலின் 
நிஷ்ப்பிர பஞ்சனாம் நிறையும் சாந்தனாம் 
அபயனுமாமென வகமகிழ்ந் துணர்மோ . 

61. அபயன் . 
அபயனா மென்னு மற்புத மேதெனில் 
ஒன்றினுக் கொன்று பயமுறும் பட்சி 
மிருக மானிட ரரசர்க ளிருடிகள் 
தேவர்கந் தருவர் இராக்கத ருலக 
பாலகர் பிரம விஷ்ணுவா தியர்கள் 
போலொரு பயமும் பொருந்திலம் யாமே 
எவராலு மெமைச்சே திக்கவும் 
பிடிக்கவு மடிக்கவும் பின்னப் படுத்தவும் 
நனைக்கவுந் தகிக்கவு நாச மாக்கவும் 


78 


ஞானஸாதகஸஹாயம் 


என்றுமே லாமையா லியற்பெய பயன் 
நித்தியா நந்த னிகரில் பூரணனே . 


62. நித்யாநந்தன். 


நித்யா நந்த னெனுமகாத் மியமெவன் 
ஓரொரு குடும்பியுங் கிராமகா வல 

வலரும் 
சீர்மையி ராச்சியச் செல்வ மன்ன வரும் 
பெறுஞ்சுகம் விடஞ்சேர் தேனெனப் பெரிதும் 
ஆதி வியாதி யடுபகை சோரர் 
இடிமழை யனலா லிடர்பல சார்தலின் 
அநித்திய சுகமா மதனினு மேலாம் 
அகண்ட ராச்சியமொரு குடைக் கீழாண்டு 
நெடுங்கால ரோக திடகாத் திரனாய் 
ஏகவீரனா யிகல்பகை யிலனாய் 
வேதசாத்திர விதியுணர் கலைஞனாய் 
உலகு புகழ்சார்வ பௌமனா மொருவன் 
சுகமே மனுடா நந்தமாச் சொல்வார் 
இதற்குமே னூறு நூறுபங் குயர்ந்த 
மனுகந் தருவர் தேவகந் தருவர் 
பிதுர்தே வராதி தேவரோ டுலக 
பாலவிந் திராதி பிரஜா பதியொடு 


சொருபலக்ஷணாவிருத்தி . 


79 


பராமா விஷ்ணு உருத்திரர் சுகமும் 
காலாந் தரத்திற் கழிதரு மாதலின் 
அகண்டா நந்த வாரியாத் மாவிற் 
றிவலையா மிவற்றிற் சாட்சியாச் சிறந்து 
காலா தீதனாய்க் கவலைசற்றிலனாய்த் 
தானே தானாஞ் சச்சிதா நநந்தத் 
னிப்பெரு வாழ்விற் சலனமற் றிருத்தலின் 
ர்விட யனுமாம் நித்தியா நந்தனே . 


63. நிர்விடயன் . 


விடய னான நிலைமையே தென்னில் 
நிருபாத் மகப்பிர பஞ்ச மனைத்தும் 
அஸ் திபாதிப் பிரியவான் மாவாய் 
இருந்து விளங்கி ரமிக்கு மிதற்குவே 
றாகிய விடய ஜகம்வே றின்மையால் 
கிர்விட யன்னென நிகழ்த்தலா கியது 
புத்ர மித்ரா தியாப் பொருந்து சுகாசுகந் 
தனதெனக் கொளல்போற் சத்தாந்தனக்கு 
வேறாப்பிர பஞ்சம் விளங்க வந்ததுமிலை 
போனது மிலையொரு போதுமா தலினால் 
ஆத்மா புராணன் பற்றினிர் விடயனே . 


80 


ஞானஸாதக ஸஹாயம் 


64. புராணன் . 
புராண னென்னப் புகன்றது மெவ்வகை 
தூல நூ றாண்டினுட் டோன்றியே மறையுஞ் 
சூக்குமம் பிரளயத்தொடுங்கு மிதற்கு முன் 
காரண விசிட்டன் கலைஞா னத்தினால் 
தோன்றி யொடுங்குமுன் றொடர்பா யிருந்த 
யாமே புராதன புராணனுமாமே . 

65. புராதனன் . 
புராதன னாகிய பொருத்தமே தென்னிற் 
சமட்டி தூல சரீரப் புரத்தினுஞ் 
சமட்டி சூக்க சரீரநீள் புரத்தினுஞ் 
சமட்டி காரண சரீர மெவற்றினும் 
யாமே பரம்பரை யாய்விளை யாடலாற் 
சூன்யன் புராதன னெனச்சொலப் படுமே . 

66. சூன்யன் . 
சூன்ய னென்னச் சொற்றிட லென்னோ 
சகலமுஞ் சிற்சட மாகவே தயங்குஞ் 
சடஞ்சித் தன்றிச் சத்தா காமையாற் 
சத்தி லட்சணஞ்சட லட்சியத் தின்மையின் 
இதற்குமேல்வஸ்துவே றிசைத்திடற் கின்மையின் 


சொரூபலக்ஷணாவிருத்தி . 


81 


வேதமு மௌனமா விளக்கிய வதனால் 
யானே சூன்யன் மகாசூன்ய னாமே . 

67. மகாசூன்யன் . 
மகாசூன்ய னென்ன மதிப்பது மெதனால் 
அறைந்தவச் சூன்ய மறிவினிற் சூன்யமாய் 
அபாவமா யறிகையி னாலறி ஞானமும் 
அமர் தரு ஞானா பாவமா யிருத்தலின் 
அவ்வறி வொடுசூ னியமு மின்றாதலால் 
* முப்பா ழொடு மாறந்தமுங் கடந்த 
நிவர்த்தனா மகாசூ னியனென லாமே . 

* முப்பாழ் = மத்தமாம்புல மாறியவிடத்தே ம 
ன்னுயிர் வெளிப்படு மொருபாழ் , பெத்தமாமுயிர் 
மாறியவிடத்தே பெரும்பாம் வெளிப்படு மொரு 
பாழ் , முத்தமாம்பா மாறிய விடத்தே மூல நற்சிவ 
முறுமொருபாழ் , சுத்தமாஞ்சிவ மாறியவிடத்தே 
தோன்றிடுஞ் சுவயம்பிர காசம் . 

ஆறந்தம் = வேதத்தினந்தமுமிக்க சிதாநந்தமு 

நாதத்தினந்தமும் நற்போதவந்தமும்- ஓதத் 
தகு மெட்டெண்யோகத்தினந்தமும் ஆதிக்கலாம் 
தமு மாறந்தமாமே . 

5 


82 


ஞானஸாதகஸஹாயம் 


68. நிவர்த்தன் . 
நிவர்த்தனா னான நிலைமையே தென்னிற் 
பஞ்சமா பூதப் பிரபஞ்ச விடயமும் 
நாமல வவற்றின் விகாரமு நமக்கிலை 
தூல சரீரநா மன்றெனத் தொலைதலின் 
பால்ய யவ்வன வார்த்திக மோடு 
நரைதிரை மூப்பு ஜனன மாணமும் 
சூக்கும சரீரநா மல்லவாந் துணிவால் 
மறப்பொடு நினைப்பு விகற்ப விகாரமுஞ் 
சீவ விசிட்டனா மலவெனத் தெளிதலின் 
அறிவறி யாமையாம் விகாரமு மடைகிலம் 
சர்வேஸ் வரத்துவஞ் சர்வஞ் ஞத் துவஞ் 
சர்வாந் திரி யாமியாம் பஞ்சகிர்த் தியமும் 
இலாநமக் கொருவிகா ரமுமிலா மையினால் 
யாமே யகாமன் நிவர்த்தனு மாமே . 

69. அகாமன் . 
அகாம னென்ன வறைந்ததெவ் வாற்றால் 
மயிர் நகந் தோறசை யிரத்த நிணந்தொடர் 
சுக்கிலம் வழும்பொடு கோழை மலஞ்சலம் 
வேர்வை குறும்பி யழுக்காதி தோஷம் 


சொரூபலக்ஷணாவிருத்தி . 


83 


மருவு தேகத்தின் வளமையை யறிந்தும் 
மதித்தவை கேட்பினுங் கண்டு தொட்டாலும் 
அருவருப் புண்டா யகன்றுடன் குளித்தலின் 
பெரிதுமித் தோஷமாம் பேதையர் வடிவினை 
புத்தி ரோற்பத்தி மாத்திரம் புணர்வதாற் 
பற்பல மாதரைப் பரிந்துளம் வியந்து 
கண்டு மோகித்துக் கலந்திடு காமிகள் 
தளர்வொடு மசூயை சார்தனன் குணர்ந்த 
பெரியோர் வெறுத்துத் துறந்திட லாலே 
ஞானியே யலோப னகாமனு மாமே . 

70. அலோபன் . 
அலோப னென்ன வறிதலெவ் வாறெனில் 
அகண்ட முற்றுந்தா னெனவறி ஞானி 
உலகுள பொருளெலா முடையவ னாதலின் 
மருவிய பொருளெலாம் வழங்குறு வள்ளல்போல் 
இரந்தவர்க் குடன் முத லெவற்றையு மளிக்கும் 
உன்னத னாதலின் அலோபனா மன்றே . 

71 , உன்னதன் . 
உன்னத னான வுரிமையே துரையெனிற் 
சிதாபா சற்குமேற் காரண முன்ன தம் 


84 


ஞானஸாதகஸஹாயம் 


அதற்குமேற் சூக்க மதற்குமேற் றூலம் 
அதற்குமேற் பஞ்ச பூத மதற்குமேல் 
மாயை யதற்குமே லீச னதற்குமேல் 
உன்னத தாரதம் மியமுள விவைக்கெலாம் 
பரமவுன் ன தனெனச் சுருதிபன் னுதலால் 
அக்குரோத னென்ன வறைதாப் படுமே . 

72. அக்குரோதன் . 
அக்குரோதனான வமைதியே தென்னிற் 
கன்ம காரண கர்த்தா விடத்தினும் 
பஞ்சபூத பௌதிக மனைத்தி னுந் 
தேவர் முனிவ ரரசர்மேற் பற்பலர் 
பசுமுதன் மிருக பட்சிகளிடத்தினும் 
பகைநட் பால்வருஞ் சுகாசுக பேதம் 
மனத்திற் பற்றினு நமை மரு வாமையால் 
நித்யனாச் சமாதியி னிருவிகற் பாங்கமாய்ச் 
சாந்தா நந்தத் தடங்கட லாதலின் 
அக்குரோத னென்ன வறிதாக் கடவாய் 
சமாதி யுத்திமேற் சாற்றுது முறையே . 
முதலாவது நிதித் தியாசனயுத்தி முற்றிற்று . 


சொரூபலக்ஷணாவிருத்தி . 


85 


இரண்டாவது 
சமாதியுத்தி . 


7:33 . நித்யன் . 
நித்திய னாக நிலைத்தவா றெங்ஙனம் 
எத்தே யத்தினு மெக்கா லத்தினும் 
வான மோர் படிற்றாய் மருவுதல் போல 
சுத்தாந் தமதாய்த் தொடர் தரு மகிலப் 
ப்ரபஞ்சு கோ சங்களுட் பிரிபடா திருந்துணர் 
நாமே சர்வ கதனித் தியனே . 

74. சர்வகதன் . 
சர்வகத னெனச் சாற்றிய தன்மையென் 
சாக்ஷியி லேக தேசமாச் சமைந்த 
மாயையு மாயாப் ப்ரதி பிம்பமான 
விராட்டாதி பஞ்ச விகிர்தமூர்த்தங்களும் 
இவைகளிற் பூத பௌதிக பேதமும் 
ஏகதேச மதா மிவைகளிற் றேசமும் 
கிராமமு மவற்றிற் கிரகமு மவற்றிற் 
சரீர மவற்றிற் சரிக்குமிந் தியங்கள் 


86 


ஞானஸாதகஸஹாயம் 


இவையெலா மொன்றினுக் கொன்றுவே றாகிய 
அகிலப் பிரபஞ்ச மனைத்தையுங் கண்டு 
சர்வா தார சர்வகத னாமே . 

75. சர்வாதாரன் . 
சர்வா தாரனாச் சாற்றிய திறமெது 
அவித்தியா விசிட்டனுக் காதாரமாகிய 
சூக்கும சரீர மதற்குமேற் றூல 
சரீர மனைத்தினா தார விராட்டினுட் 
பிரபஞ்சமா மதற்குப் பிரகிர்தி யாதாரமாம் 
அவற்றிற் பிரதிபலி யீசனா தாரமாஞ் 
சச்சிதா நந்த சாக்ஷிநா மாதலின் 
நிராதார சர்வா தாானு மாமே . 


76. நிராதாரன் . 


நிராதார னென்று நிகழ்த்துத லென்னோ 
அண்டபல் கோடிக் காதார மீசன் 
பஞ்சகிர்த் தியமாம் பற்பல தொழிற்கும் 
ஆதாரமா நமக்காதார மின்றி 
நாமே நமக்கா தார நிறைதலின் 
நிதானமா மாதி நிராதார னாமே . 


சொரூபலக்ஷணாவிருத்தி , 


87 


17. ஆதி . 


ஆதியென் றருமறை யறைந்தவா றெங்ஙனம் 
பௌதிக சரீரம் பலவகைக் காதி 
பஞ்ச பூதமா மவைக்கு விக்ஷேபம் 
மாயை யவித்தை வருமவைக் காதி 
எவற்றினு மாதியா மீசசை தன்யஞ் 
சிருட்டிதோ றுண்டாங் காரண விசிட்டனும் 
உண்டாஞ் சூக்க வுடலுள மட்டுந் 
தூல மநேகந் தோன்றியே மறைதரும் 
பிரளயந் தோறும் பேதமாஞ் சூக்குமம் 
விசிட்டனிற் றோன்றி விளிந் திடு மநேகம் 
காரண விசிட்டனுங் கருதுஞா னத்தினாற் 
கரைந்து போ யாதியிற் கலந்து நா மாகும் 
ஆதலி னநாதி யாமென லாமே . 

78. அநாதி . 
அநாதியா மென்று மறைந்ததே னென்னில் 
எவற்றினு மாதியா யிசைத்திடு நமக்கு முன் 
ஆதியாம் பொருள்வே றிலாதவத் தன்மையாற் 
கன்ம மஞ்ஞானம் வேதமோ டுயிர்பான் 
ஆகிய வைந்துசோ பாதிக வாதியாஞ் 


88 


ஞானஸா தகஸஹாயம் 


சகத்தினுமேலாந் தனிப்பாம்பொருளவ் 
வைந்தினுக்காதியா மதிஷ்டான சித்தே 
நிருபா திகசை தன்யமாய் நிகழ்த்தும் 
விபுவா மனாதி ஜனாதன மாமே . 

79. விபு . 
விபுவாய் நிறைந்த மேன்மையே தென்னிற் 
சிவமறு விசிட்டனில் விபுசூக்க தேகம் 
இதனினுந் தூல மிதனினும் பிருதிவி 
இதனினு நீர்கன லி தனினும் வளியாம் 
இதனினா காயம் இடந்தரு விபுவாம் 
இரணியகருப்ப னவ்வியா கிருதன் 
அவ்வியக்த னிவனிற் சுத்தமே விபுவாம் 
இவைக்கெலா மட்டறு மியல்பதாய் நிறைந்த 
அஸ்திபா திப்பிர்ய வாத்மா வான 
எமைத்தளைந் தறிய விபுவே றின்மையால் 
யாமே மகத்தாம் விபுவென லாமே . 

80. மகத்து . 
மகத்தெனு மேன்மை வருநாம மேது 
அதமதா வாத்தினுஞ் சங்கம மதிகமாம் 
அவற்றினு மதிக மதம் சண்டாளர் 


சொரூபலக்ஷணாவிருத்தி . 


89 


அவர்க்குமே லுத்தம சூத்ராதி நால்வர் 
அவரினுட் கன்மிக ளவரினுந் தீக்ஷதர் 
அவரினு முபாசகரவரினு மிருடிகள் 
அவரினும் பிதிர்தே வர்களவர் தம்மினும் 
இந்திராதி லோக பாலக ரவர்க்குமேற் 
பூதாதி யாகப் புகலுமும் மூர்த்திகள் 
மகேஸ்வர சதாசிவ தேவசத் திகட்குஞ் 
தாரதம் மியமா மகத்வமுண் டதனால் 
அவர்களாற் பத்திசெய் யகிலா தாரமாஞ் 
சச்சிதா நந்தமே சமானமி றனிப்பொருள் 
நிரஞ்சன மாதலி னிலைபெறு மகத்தே . 


81. நிரஞ்சனன் . 


நிரஞ்சன னான நிலைமையே தென்னில் 
நெடும்புனன் மூழ்கினந் நீருடல் படிதல்போற் 
சகத்துடன் கூடி யவத்தைகள் சாரினுந் 
தத்துவத்துட்புறஞ் சார்ந்து சுத்தாந்தமுங் 
கூடிய வற்றிற் குறைவற நிறைந்தும் 
அஞ்சனப் பற்றிலா வாகா யம்போற் 
சகலகா ரணகாரியமா யிருத்தலின் 
கிரஞ்சன னென்று நிச்சயித் துணர் தி . 


90 


ஞானஸாதக ஸஹாயம் 


82. காரணன் . 
காரண னென்னக் கருதலெவ் வாறெனின் 
மூவகை யுடற்கு மூலமாங் கன்மம் 
ஐம்பூத மூலமா மவைக்கு முன் மூலஞ் 
சூக்கு மபூதமாங் தொடர் தரு மவித்தையிற் 
சீவனு மாயையிற் றிகழீசன் மூலம் 
இவைக்கெலாங் காரண மேகசை தன்ய 
சச்சிதா நந்தந் தனிற் றிகழ் காரியந் 
தனைவிடுத் திலாமையிற் சர்வகா ரணமாம் 
அகாரண னெனவு மறிதாப் படுமே . 


83. அகாரணன் . 
அகாரண னெனவு மறைந்ததே தென்னிற் 
சகலகா ரணமாத் தானிறைந் திருத்தலின் 
தனக்குமேற்காரணஞ் சாற்றும்வே றின்மையால் 
சாக்ஷியாந் தானகா ரணனெனத் தகுமே . 

84. சாக்ஷி . 
சாக்ஷியாய் நிறைந்த தன்மையே தென்னில் 
ஆதித்த சந்நிதானத்தி னிலகில 
சகலேந் தியவிவ காரமுஞ் சமைதல்போல் 


சொரூபலக்ஷணாவிருத்தி . 


91 


தானே தானாஞ் சைதன்ய மாத்திரம் 
பிரவிர்த்த நிவர்த்த பேத வியாபாரம் 
இயற்ற தொன்றா லியற்றிடா திருக்கவும் 
விளக்கல்மாத் திரம் விவ கார நடத்தலின் 
தாணுவா மதனாற் சாக்ஷியென் றுணர்வாய் . 


85. தாணு . 


தாணுவா யசைவறு தன்மையே தென்னின் 
மனமுத லிந்திய மருவிய தூலமும் 
பஞ்சபூ தங்களும் பரிதியு மதிமுதல் 
நட்சத்திரங்களும் நடக்கினு நடவாத் 
தோற்றமாய் வைஸ்வா நான் முதற் சுத்தமும் 
ஆகிய வகிலப் ப்ரபஞ்சமே தனுவாய் 
கானென நடிக்கு நவையறு மீசனுட் 
சேதன மாகத் திகழ்ந்துமே சலனமில் 
காரண வகண்ட காட்சிசை தன்யமே 
அறிபரி பூரண னசைவறு தாணு . 

86. பரிபூரணன் . 
பரிபூரண னெனப் பன்னிய பான்மையென் 
சலம் பூரித்த கடமெனச் சரீரம் 
அன்ன மயமா மதனுட் பிராணன் 


92 


ஞானஸாதகஸ ஹாயம் 


மனோமய மதனுண் மருவும் விஞ்ஞானம் 
ஆநந்த மாஞ்சிதா பாசன் றன்னினும் 
சர்வாத்மனான தன்மையை யுணர்த்திற் 
சத்தம் பரிசம் ரூபாச க 

ரூபாச கந்தமாம் 
பஞ்சதன் மாத்திரையிற் படர்பூ தமைந்து 
ஒன்றினொன் றுயர்ந்தூ டுறுவுரி மைய தாம் 
பூதா காயம் புகன்றிடி னுண்ணிதாம் 
மனாகா யமுமோ றதனினு நுண்ணிதாம் 
ஞானா காயமே நவையற நிறைந்தது 
படிகக் குடத்து ளேற்றிய தீபம் 
படர்ந்து வெளியிற் பாவுதல் போல 
விண்மணிக் குள்ளாய் விரிந்தொளி பரப்புங் 
கண் மணிக் குள்ளாய் கலந்தெலாம் விளக்கும் 
மனமொடு புந்தியாய் வளர்ந்துமே னெடிதாச் 
சகலகே வலத்திற் சாக்ஷியா நிலைபெறீஇ 
அணுவுக் கணுவா யமர்சிதா காயம் 
எனுந்த நு புலன்கா ணங்களின் றிலங்கும் 
பூரணாத் மாவே பொருந்திய லீலையால் 
ஆரண மளவிடா வந்த சத்தியினாற் 
காண்படு ஜகமுதற் கணிதமி லண்டங் 


சொரூபலக்ஷணாவிருத்தி . 


93 


தன்னுளே தோன்றச் சதாநந்த னாக 
மாயா விசிட்ட மகேஸ்வான் றானாய் 
சமட்டியாம் பூத பௌதிக சாக்ஷியாம் 
பரிபூரண னெனப் பகர் தருஞ் சுருதி 
சற்குரு வருள்தத் துவமசி வாக்கிய 
வழியே தனைத்தா னுணர்ந்தமா யோகி 
சிவோகம் பாவித் திடுபெறுந் திறத்தால் 
மாகர் த்த னாகி மாபோ கியாகி 
மாத்தியா கியுமாய் மகிதலம் போற்ற 
அகண்ட ராச்சியத் தனியா சாட்சியிற் 
காலா தீதனாய்க் கலக்கமின் ஞான 
போகீந் திரனாய்ப் பொருவின்மெய் வாழ்வில் 
தானே தானாஞ் சகலசம்பத் தொடும் 
சங்கற் பவிகற்ப மெல்லாந் தணிந்து 
நிறைபரி பூரணன் நித்தியா நந்தன் 
ஆதலி னாலே யநந்தனு மாமே . 


87. அருந்தன் . 


அநந்தனென் றுரைபெய ரருத்தமே தென்னில் 
தூலதே கத்தாற் றொடர்பொரு ளந்தமாம் 
இந்திரி யங்களா லெட்டுமேற் சிலபொருள் 


94 


ஞானஸாதகஸஹாயம் 


அந்தக் காண மவைக்குமே னெடிதாம் 
பஞ்சமா பூத பௌதிக சமட்டியும் 
மாயா விசிட்டனும் வளர்ந்துமே னெடிதாம் 
இவைக்கெலாங் கால தேசபே தத்தால் 
அந்தங் காண்கினு நமக்கஃதின்மையால் 
சர்வ சமனா மநந்தனு மாமே . 


88. சர்வசமன் . 


சர்வ சமனாந் தன்மையே தென்னில் 
சர்வோன் னதமாஞ் சுத்தசத் தின்கீழ் 
மகத்து முதலாக் கடின பரியந்தம் 
பத்தினொர் பங்கு தாரதம் மியமாம் 
தேவ மானுட பாகமாத் திகழ்தரு 
பூத பௌதிகப் புவனபே தங்களும் 
உத்தம மத்திம மதமமாத் தோன்றிய 
பிரமா திஸ்தம்ப பேதமாஞ் சரீரமும் 
பாமான் கன்மி யுபாசகன் யோகி 
ஞானியோ டீசனாநா பேதமாம் 
சர்வ சாக்ஷி சத்தா காரமாய்த் 
தாரதம் மியமறச் சமமா யிருத்தலின் 
சர்வா திஷ்ட சர்வ சமனாமே . 


சொரூபலக்ஷணாவிருத்தி . 


95 


89. சர்வாதிஷ்டன் . 
சர்வா திஷ்டனாந் தன்மையே தென்னில் 
சூக்கும சரீர விசிட்ட னவற்குமேல் 
தூல சரீரம் பூதமைந் திவைக்கு மேல் 
மாயையும் விசிட்டனு மதிஷ்டான மாகும் 
சுத்திகா விரசிதத் தோற்றமா வதுபோல் 
வாசா மாத்திர மன்றிவாஸ் தவமல 
அகண்டமாஞ் சித்தே யநாதியா யிருத்தலின் 
சர்வா திஷ்டனாச் சாற்றிடத் தகுமே . 

90 அகண்டன் . 


. 


அகண்டனென் றுரைத்த வருமையே தென்னில் 
இன்னகாலத்துள தின்னகா லத்திலை 
இன்னதேயத்துள தின்னதேயத்திலை 
இன்ன திற் கண்டதொன் றின்ன தி லின்றென 
கால தேச வஸ்துபே தத்தால் 
கண்டப் படாப்பொரு ளகண்டமா மேலும் 
உலகவர் பலவா யுரைத்திடு முத்திகள் 
அருகபுத் தாகம மதனாற் கண்டமாம் 
அவைகள் கந் தருவா கமங்களாற் கண்டமாம் 
பிரமனாக மத்தாற் பேசவை கண்டமாம் 


96 


ஞானஸாதகஸஹாயம் 


விண்டுவா கமத்தால் விதந்தவை கண்டமாம் 
உருத்திராகமத்தா லொழிந்தெலாங் கண்டமாம் 
புராண விதிகாசம் பொருளெனப் புகலும் 
நீதியா சார காண்டமே நிலையெனும் 
உபாசனா காண்டமே யுயர்ந்ததென் றுரைக்கும் 
இவையல் வலவெனக் கண்டுகண் டிக்கும் 
அநந்த வுபரிஷத் தறைந்தமா வாக்கியம் ( யால் 
ப்ரமாண மதற்குமேற் ப்ரமாணம்வே றின்மை 
சர்வசே காமாஞ் சாக்ஷியாத் திகழும் 
பொருவரு சச்சிதா நந்தமெய்ப் பொருளே 
அபரிச் சின்னனென் றருமறை புகறலின் 
அகண்டனா மென்பதற் கையம திலையே . 


91 , அபரிச்சின்னன் . 
அபரிச் சின்னனாம் பரிசி யாதெனில் 
பரிச்சின்ன மென்பது பலவாப் பிரிதல் 
அவித்தியா பிம்பவா பாச விசிட்டன் 
ஐநான்கு தத்துவ மாகிய சூக்குமம் 
மூவிரு தத்துவ மாகிய தூலமும் 
இவைக்கெலா மூலமா யிசைபஞ்ச பூதம் 
மாயா விசிட்டனும் பரிச்சின்ன மாதலின் 


சொருபலக்ஷணாவிருத்தி . 


97 


அநாவிர்த னாக வமைதரு சாக்ஷியாம் 
அபரிச் சின்னனென் றறிதாப் படுமே . 

92. அநாவிர் தன் . 
அநாவிர்த மொன்றை யாசரி யாமை 
அவித்தியா விசிட்டனுக் காவிர்தஞ் சூக்கம் 
தூலமா மதற்குத் தொடர்பஞ்ச பூதம் 
விராட்டு முதலிய ப்ரபஞ்ச விசிட்டமும் 
ஒன்றை யொன்றாவரித் துளதா மவைக்குமேல் 
அநாவிர்த மியாமே யவைக்கெலா மாவிர்தம் 
சர்வ காரணமெனச் சாற்றிடத் தகுமே . 

93. சர்வகாரணன் . 
சர்வகா ரணனெனுந் தன்மையே தென்னில் 
காட்சியா மவத்தை மூன்றினிற் கலந்து 
சாக்ஷியா மெம்மிற் சார் தரு ஜகங்கள் 
தோன்றி நின் றொடுங்குந் தொடர்பாலெவைக்கும் 
சர்வகா ரணனாத் தானழி வின்மையின் 
சத்தா சாமானியசுத்த தற்பரப் 
ப்ரஹ்மம்யா மாதலிற் பேசவே றிலதே . 

94. ப்ரஹ்மம் . 
பிரமமென் றுரைக்கும் பெரும்பெய ரருத்தமென் 
ஆகா யம்போ லளவிலா தொன்றாய் 

6 


98 


ஞானஸாதகஸஹாயம் 


முக்கா லங்களு முதுபொரு ளாகி 
பின்னா பின்னமில் பேருணர் வாகி 
நித்திய சுத்தமாய் நிறைபொரு ளாகும் 
யாமே யேகசத் வஸ்துவா யிலங்கிச் 
சாட்சாத் காரத் தடையி லாநந்த 
மகோததி யாக வயங்குத லாலே 
பிரமமென் றருமறை பெரிதுரைத் ததுகாண் 
சாட்சாத் கார யுத்திமேற் சாற்றுதும் . 

ரண்டாவது சமாதியுத்தி முற்றிற்று. 


மூன்றாவது 
சாட்சாத்காரயுத்தி . 


95. ஏகசத்வஸ்து . 
ஏகசத் வஸ்து வெனும்பெய ரெதனால் 
உளதெனப் படும் பொரு ளொன்றே யாகும் 
கனவினிற் றோற்றமாஞ் சீவேஸ் வாசகம் 
அதனிற் கண்டடை யநேகமாஞ் செயல்கள் 
அறிவுமாத் திரத்திற் றோற்றி யடங்கல்போல் 


சொருபலக்ஷணாவிருத்தி . 


99 


ஜாக்ரப் பிரபஞ்சந் தன்னிலே தோன்றி 
வேதா கமசாஸ்த் திரவிசாரணை முதல் 
தர்மா தர்ம சர்வவியா பாரமும் 
அறிவினி லுண்டாய்ச் சுழுப்தியின் மறைதலின் 
காலத் திரயமுங் கழிவிலா தொழிவிலாச் 
சாக்ஷியாஞ் சர்வாத் மாவா யிருத்தலின் 
ஏகசத் வஸ்துவா மெனத்தெளிந் தமைதி . 

93. சர்வாத்மன் . 
சர்வாத்மா வெனச் சாற்றிய முறையெது 
கதிரவனொருவனே யவாவர் கண்ணினுஞ் 
சம்பந்த மாகச் சகலமும் விளக்கியும் 
தீமதி பளிங்கு தெளிந்த நீர் முதலிய 
பொருள்பல வற்றினும் பொருந்து பல்பிம்பமாய்த் 
தோற்றுதல் போலவுஞ் சொலப்படும் வயல்குளம் 
நதிசமுத் திரத்தெலாஞ் சலமே போலவும் 
கடமனை மாட கூடகோ புரங்கள் 
மண்ணலாற் பிரிதிலா வண்மை போலவும் 
பட்சி மிருக மானிடர் முதற்பல 
தேவரோ டுலக பாலகர் வைஸ்வா 
நான் முதலாகியோர் மாயா வவித்தையில் 


100 


ஞானஸாதகஸஹாயம் 


பிரதிபிம்ப சாக்ஷி யூன்று கோ லாகிய 
நானென விருந்தாங் காங்குமே நவின்று 
சகலாநு போகந் தாந்தா மடைதலாற் 
சகலலோ கங்களுஞ் சச்சிதா நந்தமா 
இருந்து விளங்கி யின்பமா நிறைந்த 
இழிவறு தன தா மிலக்கண மமைதலின் 
தனையலாற் பிறிதோர் ஜகப்பொருளின்மையால் 
சர்வா காரனாந் தன்மையா லென்றும் 
சர்வாதமா வெனச் சகஜமே வுகவே . 


97. சர்வாகாரன் . 


சர்வா காரமாச் சமைந்தவா றேதெனில் 
கனவினிற் றோன்றி காண்படு ஜகமெலாம் 
தன தா காரமாந் தன்மை போற் சாக்கிரப் 
ப்ரபஞ்சமுந் தன்னுளே பேதமாத் தோன்றிச் 
சுழுப்தியிற் சுகமாத் திரவறி வாகிய 
சத்தாந் தமதா காரமாச் சமைதலின் 
நமையலா லுருவமு நாமமு மதற்கிலை 
அநேக ரூபனென் றறைதாப் படினும் 
சச்சிதா நந்தமே சர்வா காரமாம் 
எனச்சதா சாட்சாத் காரமெய் துகவே . 


சொரூபலக்ஷணாவிருத்தி . 


101 


98. அநேகருபன் . 
அநேக ரூபனு மானவா றேதெனில் 
பாம்பிர சிதமெனப் பார்ப்பது பழுதையும் 
இப்பியு மலாதுவே றிலாதது போல 
பலநிறம் வாசனை படைத்திடு நீர்போல் 
நிலம்பல பெயர்பெறீஇ நிகழ்தால் போல 
ஒருகூத் தாடிபல் வேஷமுற் றாடல்போல் 
ஜீவேஸ் வாஜகந் திகழ்வேத சாத்திரங் 
கால தேசமொடு கருதுபற் பலவாம் 
வருணாச் சிரம வழியொழு கறங்கள் 
அவைதரு சொர்க்க நாக பேதங்கள் 
ஐயெழு தத்துவ மாகிமே னிறைந்த 
சச்சிதா நந்தத் தனிப்பாம் பொருளே 
நாநா ரூப நாம பேதங்கொடு 
நடித்தலி னேக னநேகரூ பனுமா 
தோற்றமாத் திரமெனத் துனிந்தொளிர் தரவே . 

99. ஏக ரூபன் . 
ஏக ரூபனென் றிசைக்கவு மானதென் 
பலகட சலத்திற் பிரதிபிம் பசந்திரன் 
ஏக னநேகனா யிலங்கிடப் படினும் 


102 


ஞானஸாதகஸஹாயம் 


பற்பலர் கண்களிற் பரிதிவே றாகினும் 
படிக மண்டபத்திற் பத்தியாந் தூணில் 
ப்ரதிபிம்ப ஞாளி பேதமாத் தோற்றினும் 
ஒன்றே யல்லா லுண்மைவே றின்மை போல் 
கனவுபோ னனவிற் சங்கற்ப காட்சியாம் 
ப்ரபஞ்ச நாநா பேதமாத் தோற்றினும் 
ஏகமாஞ் சச்சிதா நந்தமே யியல்பாம் 
பரமார்த்த னென்னப் பார்த்து நன் கமைதி . 


100 பரமார்த்தன் . 
பாமார்த்த னென்னப் பகர் மான்மிய மேது 
ஆதித்த சந்நிதானத்தினி லநந்த 
சகவிவ காரஞ் சார்ந்திடல் போல 
தோற்றமாஞ் சர்ப்ப மிரசிதஞ்சலம் நிறம் 
தேற்றமா நிரூபித் திடப்படு காலை 
பழுதை கிளிஞ்சில் பரிதிவானாம்போல் 
அபா மார்த்தஞ் சொப்பனப் ப்ரபஞ்சம் 
சாக்கிரப் பிரபஞ்சமோ சத்திய மென்பதும் 
மினல்மே கம்போல் விரைவினின் மறைதரும் 
மனைநிலந் தனமொடு மனைவியு மக்களும் 
நிலையல வெனப்பா மார்த்தமா நினை தரும் 


சொரூபலக்ஷணாவிருத்தி . 


103 


சொர்க்காதி போகஞ் சுகமதாத் தோற்றினும் 
சூரபத்மா முதற் சொலப்படு மவுணரால் 
அழிபடு மிராவணா தியருமே யழிவார் 
விராட்டாதி பஞ்ச விவகார பேதமும் 
விசாரித் திடிலநித் தியவாச் சியமாம் 
சுகமலால் நிலையிலாத் தோற்றமா மறைதலின் 
இவற்றொடுங் கூடித் தோற்றமற் றி றப்பிலாச் 
சச்சிதா நந்த சாக்ஷிமுக்காலமும் 
பரமார்த்த வஸ்து வாதலும் பண்பே . 


101. வஸ்து . 


வஸ்துவென் றுரைத்த மர்மமே தென்னில் 
உள்ளதே வஸ்து மற்றவை தோற்றமாம் 
ப்ரபஞ்சமே சர்ப்பப் பிராந்தியாந் தோற்றம் 
பாம்புபோற் றோற்றிய பழுதைபாம் பெனலாம் 
நிரவயப் பிரமமெவ் வாறு நீள் ப்ரபஞ்சமாம் 
பன்னிறம் பளிங்கு படைத்தது போலவும் 
வெள்ளிய சங்கம் விரவு செந்திறம்போல் 
இன்னிய குளங்கசப் பேறுதல் போலவும் 
நிஷ்குணப் ப்ரஹ்மமே சகுணப் பிரபஞ்சமாம் 
தாற்றமாத் திரமெனச் சொல்லுவ தெங்ஙனம் 


104 


ஞானஸாதகஸஹாயம் 


விளங்குறத் தெளிவாய் விரித்துநன் கருளெனில் 
ஒளியிரு ளிரண்டும்வே றுளதெனப் புகல்வார் 
ஒன்றுறு போதி லொன்றிலா ததுபோல் 
எங்கே யிருந்தவை யெங்கே மறைந்தது 
கண்ணினுட் கதிரினுட் கலந்துறை சித்தே 
யன்றிவே றடைந்தது மகன் றது முளதோ 
ஆதலி னான்ம வகண்டசத்தியினால் 
சிதாகாய மொன்றே ஜெகமாய் விரிந்தது 
சித்தின தசைவே சித்தமா கியது 
மநாகா யத்தினால் வளர்பூ தமைந்து 
ஒவ்வொரு மாத்திரை யுயர்ந்தவை விரியும் 
வானின் றசைதலின் மாருத மாயது 
மாருதம் விளங்கலின் வருமன லாயது 
அனலின் நடிப்பே வப்புவா கியது 
நீரின் நடிப்பே நிலமா கியது 
சூக்கவைம் பூத பஞ்சீ காணமே 
தூலவைம் பூத பௌதிக மாயது 
தூலமாத் தோற்றினுஞ் சொன் மாத்திரமே 
தத்துவம் பயின்ற சுத்தவா சனையொடு 
ஜகமெலாந் தன்வய மாகச் சமைந்த 


சொருபலக்ஷணாவிருத்தி , 105 


ஞானசை யோக நயந்தமா யோகியர் 
சத்யசங் கற்பமே சரீரமாச் சரித்தல் 
வாசிட்ட மாதி வகுத்தபல் சாத்திரம் 
பிரமாணமாங் காட்சிப் பிரமாணமே லுரைக்கின் 
அசைகட லலை நுரை திவலையா குதல்போல் 
நிசகன கமதே நிகழ்பல பணிபோல் 
இந்திர சாலத் திலங்குறு நகர்போல் 
மாயா வித்தையால் வளர்படை யீசல்போல் 
சச்சிதா நந்தத் தனிப்பொரு ளொன்றே 
தன்னுளாம் லீலா சங்கற்ப மாத்திரம் 
நாம ரூபப் பிரபஞ்சமாய் நண்ணுதல் 
தோற்றமாத் திரமெனச் சூழ்ந்து நன் குணர்வாய் 
இங்ஙனா ரோபமா மிவைக் கதிஷ்டான 
நிஷ்ப்பிர பஞ்சமா நிலைபெறு வஸ்து 
எமையலாலெதார்த்தமா யில்லையென்றுணர்மோ . 

102. நிஷ்ப்பிரபஞ்சன் . 


நிஷ்ப் பிரபஞ்ச னென்னவு நிகழ்த்தலென் 
சொர்க்காதி போகந் தோய்தாற் கியாகம் 
விதித்தல் போல் வேதம் மேன்முத்தி சோ 
துவைதப் பிரபஞ்ச தோற்றமாற் றச்சொலும் 


106 


ஞானஸாதக ஸஹாயம் 


இருட்டினி லுளபொரு ளெடுக்க வவ்விருளை 
ஒளிகொடு விளக்கி யுணர்ந்திடல் போல 
மாயா வரண மறைப்பற நெகிழ்த்துத் 
தானெனத் தோன்றுதே காதிய தத்துவம் 
அன்யமாம் பிருதிவி யாதிய ப்ரபஞ்சம் 
இருக்கவு மில்லா தொழிதா வியற்றிய 
வசிட்டர் யாக்ஞ வல்கர் சுகரொடு 
வாமதேவன் முதற் தக்ஷிணா மூர்த்தி 
ஆதி முத்தரா லபாவமா யிற்றெனில் 
இன்னமுந் தோற்றற் கேதுவே தென்றால் 
பித்தகா சாத்தினாற் பேதமாஞ் சந்திரன் 
கதிரவன் பலவாக் கண் களிற் றோன்றினும் 
ஒவ்வொன் றேயலா லுண்மைவே றின்மைபோல 
சின்மாத் திரமாத் திகழ்தரு நம்மில் 
அஞ்ஞான கற்பனை யானாம ரூபப் 
ப்ரபஞ்ச தோற்றம் பேதமா யிருந்தொழி 
அவத்தையைக் காணு மறிவாத் மாவென 
எதார்த்தமா மறையும் தேசிக்கு மேலுஞ் 
சொப்பனம் போற்சகந் தோற்றமாத் திரமாம் 
நாநாருபனா நவின்றிடப் படினும் 


சொரூபலக்ஷணாவிருத்தி . 


107 


முக்காலத்து முண்மையா யின்றென 
திடப்பிரஞ்ஞை யாகச் சின்மாத் திரமாம் 
நிஷ்ப் பிரபஞ்சனா நிலைநிலை பெறவே . 

103. நாநாரூபன் 


நாநா ரூப னாகிய பான்மையென் 
நாநா ரூபமா நவின்றிடு ஜகத்தை 
ஈதல வலவெனு நேதிவாக் கியத்தால் 
நீக்கிய த்வைத சின்மாத் திரமே 
நிலையென நாட்டிய நெடிய நீள் சுருதி 
நாநா ரூபனா நவின்றது மேதெனில் 
கதிரவனொருவனே கடங்குள முதற்பல 
சலத்தினா நாவுரு சார்ந்து தோற்றுதல் போல் 
அவித்தியா வுபாதியா லாத்ம சைதன்யமும் 
நாநா ரூபனா நவின்றுப சரித்ததும் 
அபேதனா தலினா லமையுமென் றுணர்மோ. 

104. அபேதன் . 
அபேத னென்ன வறைந்தவா றுரைக்கில் 
காட்சியாங் தோற்றப் பூதபௌ தேந்தியம் 
ஜீவேஸ் வாஜக பேதமா யைக்கும் 


108 


ஞானஸாதகஸஹாயம் 


அதிஷ்டான சேதன மாகிய நாமே 
எவைக்கு மாதாரமா யெங்குமா யிருத்தலின் 
அபேதனிர் விசேஷ னாமென லாமே . 

105. நிர்வி சேஷன் . 
நிர்விசேஷத்துவம் நேர்ந்தவா றேது 
நிற்பன விருப்பன படுப்பன நடப்பன 
சதுரமா வட்டமாச் சாய்ந்ததாய்ச் செவ்வையாய் 
நெடியதாக் குறியதா நிகழ்த்துபல் விசேஷம் 
தாவர சங்கம ஜகபதார்த்தத்தில் 
கூடிய வெயில் பல கூறதாய் விசேஷத் 
தொழில்பலவடை தலாத் தோற்றினுமொன்றாய்ச் 
சலனமற் றிடல்போற் சச்சிதா நந்தம் 
சர்வா காரமாச் சார்ந்திருந் தாலும் 
அசங்கசித் ரூபனாகுமெய்ஞ் ஞானி 
அத்வைத னாதலி னசைவினிர் விசேஷன் 
ஆமெனப் பாவித் தமைதா வமைதி . 

106 , அத்வைதன் . 
அத்வைத னென்ன வறைதலெவ் வாற்றால் 
தாவா சங்கம முதற்பல பதார்த்தம் 
நிலத்திற் றோன்றி நிலத்தின் மடிதல்போல் 


சொருபலக்ஷணாவிருத்தி . 


109 


அவத்தையாற் றோன்றி யகல்பிரபஞ்சம் 
சாக்ஷியா நம்மிற் சார்ந்தொடுங் குதலால் 
ஏகா த்வைத னெமையலாற் பிறிதிலை 
சர்வா பாவனும் யாமெனத் தகுமே . 

107. சர்வாபாவன் . 
சர்வா பாவனாந் தன்மையே தென்னில் 
சச்சிதா நந்தத் தனிப்பொரு ளொன் றன் 
சங்கற்ப மாத்திரஞ் சார் தரு மையேழ் 
தத்துவ தோற்றஞ் சாற்றுமுத் தியதாம் 
பிராக பாவம் பிரத் துவம்சா பாவம் 
அன்னியோன்ய மொடு மத்தியந்தா பாவம் 
ஆகிய பிரபஞ்ச மபாவ மாதலினாற் 
சுசா 

சாதி விசாதி சுவகத்பே தமதாம் 
இரண்டாம் வஸ்துவே றின்மையி னாலே 
சர்வதோ முகமாஞ் சர்வா பாவனே . 

108. சர்வதோமுகன் . 
சர்வதோ முகனெனச் சாற்றிய நிலையெது 

காயமே நவையற நிறைந்தது 
ஒருகாலத்துள தொருகா லத்திலை 
ஒருதே சத்துள தொருதே சத்திலை 


110 


ஞானஸாதகஸஹாயம் 


ஒருவஸ் துவிலுள தொருவஸ் துவிலிலை 
ஒருதிக் கினிலுள தொருதிக் கினிலிலை 
ஒருவா னத்துள தொருவா னத்திலை 
ஓராசிர மத்துள தோராசிர மத்திலை 
எனும் பரிச்சேத மிலாதெண் டிசையினும் 
மேல்கீழிடையெனும் வேற்றுமை யின்றி 
சர்வ சாக்ஷியாத் தான் கூடி யிருந்து 
அகண்டசங் கற்ப மநாகா யமதாய் 
சூக்கவைம் பூதத் தொடர்பாய் விரிந்து 
பஞ்சீ காணத் தாற்பாம் பரையாய் 
பூதா காயம் புணர்வளி யனல்புனல் 
பாதல மந்தமாய்ப் பரந்து விரிந்த 
சர்வார்த் தங்களுஞ் சந்நிதானத்தில் 
சர்வ வியாபாரந் தன்னிலே சமைதர 
அகம்புற மெங்கு மாநந்த மயமாய் 
நிறைபரி பூரண நிலையதோ முகமே . 


மூன்றாவது சாட்சாத்காரயத்தி முற்றிற்று . 


ஓம் பரப்ரஹ்மணே நம : 


ஞான 


ஸாதக ஸ ஹாயம். 


காப்பு 

குறள் வெண்பா . 
சிதம்பர மன்றியே சோதித்துங் காணேன் 
சிதம்பரந் தானே துணை . 

. 

( 1 ) 
கட்டளைக்கலித்துறை . 
ஆகந் தனையா னெனுஞ்சோக மற்றறி 

வாநந்தமாய்ச் 
சோகம் புரியுயர் பாவனை சாதித்துச் 

சோர்வறவே 
தேகம் புறமக மாயொளிர் சோதி 

சிதம்பரத்தை 
யூகந் தரவமர்ந் தெஞ்ஞான்றுமேத்திநின் 
ரய்குவமே . 

( 2 ) 


112 


ஞானஸாதகஸஹாயம் 


[ அதிதீவிர பக்குவன் அடைய வேண்டிய 
ஆசிரியரது இயல்பும் பெருமையு 

முணர்த்துகின்றது .) 


பிரம கீதை 


எழுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
உண்டுபோற்றோன்று முலகெலாமுண்மை 

யன்றெனவுணர்த்தியெப்பொருளுங் 
கண்டசான்ற தனைக்காட்சிய தறவே 

கண்டிடக்கரியெனக்காட்டும் 
பண்டைவேதாந்தவாக்கியஞ்சொன்ன 

படியிலே பரமனோ டொன்றாய் 
விண்டிடாவண்ணமுணர்த்துவான் றன்னை 

வியன் குருவென்றிடும்வேதம் . ( 1 ) 
காட்சியையெல்லாங்கண்ண தாய்க்கரைத்துக் 

கண்ணொழித்தொருபொருளில்லா 
மாட்சியையளிக்கவல்லவன் குருவ 

மாரிபோன் மாறு வேண்டாதே 
மீட்சியில்பதத்தைக் கருணையாலளிக்கும் 
வித்தகக் குரவனேயெ வரும் 


வா 


ஞானஸாதகஸஹாயம் . 


113 


( 
உ 
) 


தாட்சி செய்தேத்தற்குரிய 

தத்துவமாஞ் 
சங்கானென் றிடத்தகுவான் . 

மெய்ம்மொழி . 
அறுசீர்க்கழிநெடிலடியாசிரிய விருத்தம் . 
பிறிந்திடக் கடைந்த வெண்ணெய் 

பின்பு மோர தனிற் கூடிச் 
செறிந்திடா வாறு போலத் 

தேகமுந் தேகி தானும் 
பிறிந்திடப் பார்த்த பின்பு 

பெயர்த்ததி னிற்பி னுங்கேள் 
செறிந்திடா வாறு செய்யுந் 

தேசிகன் றேசி கன்றான் . 
விடத்தினான் மூர்ச்சித் தானை 

விடம்வல்லான் பார்த்த போதே 
யடர்த்திடும் விடத்தை நீக்கி 

யாங்கவ னெழும்பி னாற்போற் 
சடத்துவ வுடம்பு தானென் 
சழக்கறப் பார்த்த போதே 

7 


( 
ங 
) 


114 


ஞானஸாதகஸஹாயம் , 


ச 


திடத்துணர் வாகச் செய்யுந் 

தேசிகன் றேசி கன்றான் . 
பொருவிலா வுலகை மூடிப் 

பொலிந்துள விருளை யெல்லா 
மிரவிதா னீக்கி யெங்கும் விளங்கிய 

வியல்பே யென்ன 
வுருவிலா மாயை யென்று 

மோங்கிருள் கழித்தப் போதே 
திரமதா மறிவைக் காட்டுக் 
தேசிகன் றேசி கன்றான் . 

( ரு ) 
[ இத்தகைய ஆசிரியரை யடைந்த 
அதிதீவிரபக்குவனது இயல்புணர்த்துகின்றது ) 

போதாமிர்தம் 
எழுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
துரிசினற் பாரம் பரியமா முறையிற் 

றுகளற வழுவிலாத் துணிவும் 
பரிவுறக் குரவன் பாதமே நோக்கிப் 
பழுதறப் புகழுபண் பதுவு 


ஞானஸாதகஸஹாயம் . 


115 


மரியாற் குரவ னருளறம் பொருளோ 

டின்பம் வீடென்னுமாண் மையதுந் 
தெரிவுறத் திகழு முத்திசா தனமாச் 

செப்புவர் தெய்வஞா னிகளே . 
திகழுநற் குரவன் திருவுளம் பார்த்துச் 

செய்யுமே வற்சிறப் பதுவு 
மகிழுநற் குரவன் மருவுநற் பதியே 

மன்னி நீங் காதவா தனையும் 
புகழுடைத்தமரும் பொன் முதற்பொருளும் 

பொருந்து நோ யெனமதித் திடலும் 
தகவுடைச் சமைவுஞ் சாந்தியு மிவைதற் 
சாதன மென்பர்தக் கோரே . ( 

போதரத்னாகரம் . 
தேசிகன் பதநற் சேவையின் வலியுந் 

திகழ்பதத் தளவிலா வன்பு 
மாசினன் முத்தி யதின் விருப் பதுவு 
மமலவா ரணத்தினின் விருப்பு 


( 
எ 
) 


116 


ஞானஸாதகஸஹாயம் . 


நேசுறற் குரிய வுடலினி லுவர்ப்பு 

நிகழ்விட யங்களின் வெறுப்பு 
மீசனெப் பொருளு மென்னுநற் றுணிவு 
மிவையெழின் முத்திசா தனமே . 


2 


தேசி கன்றிரு வுளக்கருக் தறிந்துநற் 

றிருவுள மகிழ்செய்யப் 
பேசு வாசகம் பேசிடா மையதெனப் 
பேசிய பெரியோன்ற 
சிலாதபொற் கழல்களி னறையுமை 
யைந்தையு மொருக்கிப்பின் 
னேச மேயவை யவமகாய் நெக்குநெக் 
குருகியே பணிசெய்வான் . 


( டை 


இத்தகைய அதிகாரி மேற்கூறிய பரமாசாரியர் 
சந்நிதானத்தில் கண்ணிமைபோலும் ஊசி நூல் 
போலும் பிரிதலின்றி , அவரது வுள்ளக்குறிப்பிற்கு 
மாறுதலிலாது அருந்த காலம் சிஷ்ரூஷை செய்து 
வருங்கால் , ஆசிரியர் முகவிலாசம் பொருந்தி 


ஞானஸாதக ஸஹாயம் . 


117 


யிருக்கின்ற தருணமறிந்து , சீடன் , அவரது 
முகநோக்கி யடிபணிந்து , சுவாமி ! அடியேன் 
ஜனன மரணப் பிரவாகத் துன்பத்தாக்குதலுக்குச் 
சகிக்க ஆற்றலற்றவனா யிருக்கின்றேன் ; இத்துன் 
பத்தினின்றும் எவ்வாறு நீங்கிப் பரமாநந்த சாம் 
ராஜ்யத்தைப் பெற்றுக் கிருத கிருத்தியனாவேன் ? 
இவ்வடைவுக்கேற்ற வுபதேசவுளவினை நன்குணர் 
த்தவேண்டும் என்று விண்ணப்பஞ்செய்ய , அத 
ற்கு ஆசிரியர் சீடனது பரிபாகக் குறிப்பை யுணர் 
ந்து , அகமகிழ்ச்சி யுடையவராய் அநுக்கிரகம் 
செய்யத்தொடங்கி , அன்னானை நோக்கி , " ஓ ஞான 
புத்திரா ! நீ வினவியதை நினைத்து ஆநந்தமுற் 
றோம் ; மானுடயாக்கையைப் பெற்ற வொவ்வொரு 
வரும் தெளிய வேண்டியதற் கின்றியமையாத 
விசார மிஃதேயாம் . 


பிரமகீதை. 


எண்சீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
உண்ணாடியாகத்தினுணராதவன்றா 
னுடம்பாமுடம்புக்குளேகாணலாகுங் 


118 


ஞானஸாதகஸஹாயம் . 


கண்ணாடி போலப்பிராணாதிகத்தைக் 

கடம்போற்கழித்துக்கழித்தற்றபின்னைக் 
கண்ணானபானன்றி வேறின்மையாலக் 

கண்ணானவ நுபூதியாகின்றகண்ணா 
லெண்ணாரும் வேறின்மை கண்டார்கணேரே 
யிறவாது பிறவாதெலாமாயிருப்பார் . 
ஆகலின் , “ நீயடையக்கோரிய , ஆநந்தா நுபவத் 
தைப் பெறவேண்டி பின்வரும் பாடலினை ஹேது 
வாகக்கொண்டு அப்பாடலின் கணுள்ள அந்தாங்க 
அபிப்பிராயங்களை நன்றாகயூகித்து , உன்னுடைய 
சந்தேக விபரீதங்களை யகற்றி , அவ்வ நுசந்தான 
வுளவில் நிரந்தரஞ்சித் தவிர்த்தியைத்தைல தாரை 
போல் நிறுத்திப் பழகும் அப்பியாச மேலீட்டா 
லுண்டாகும் அகண்டாகாரவிர்த்திய நுபவத்தால் 
சங்கற்ப வாஸநாக்ஷயத்தை யடையப்பெற்று நிசங் 
குச திருப்தனா யிருக்கக்கடவாய் என்பதாகிய 
ஆசிர்வாத மங்களத்துடன் சொல்லத்தொடங் 
கினார் . 


ஸ்ரீசற்குரவோம . 
ஞான ஸாதக ஸஹாயம் . 


ஸ்ரீ தாயுமானசுவாமிகள் பாடல் . 


ஆநந்தமானபரம் , சு - வது பாட்டு . 


பன்னிருசீர்க்கழிநெடிலடியாசிரிய விருத்தம் . 
காராரு மாணவக் காட்டைக் களைந்தறக் 

கண்டகங் காரமென்னுங் 
கல்லைப் பிளந்து நெஞ்சகமான பூமி வெளி 

காணத் திருத்திமேன்மேற் 
பாராதி யறியாத மோனமாம் வித்தைப் 

பதித் தன்பு நீராகவே 
பாய்ச்சியது பயிராகு மட்டுமா மாயைவன் 
பறவையணு காதவண்ண 


120 


ஞானஸாதகஸஹாயம் . 


நேராக நின்றுவிளை போகம் புசித்துய்ந்த 

நின்னன்பர் கூட்டமெய்த 
நினைவின் படிக்குநீ முன்னின்று காப்பதே 

நின்னருட் பாரமென்று 
மாராரு மறியாத சூதான வெளியில் வெளி 

யாகின்ற துரியமயமே 
யண்டபகிரண்டமுமடங்கவொருநிறைவாகி 
யாநந்த மானபரமே . 

அந்தரார்த்தம் . 
கார் ஆரும் ஆணவக் காட்டை களைந்து 
அவித்தை நிறைந்த ( தனது எதார்த்த 
சொரூபத்தை அறியவொட்டாது 
பாஞ்சபூக பௌதிகமாகிய சரீரக் குழாங் 
களோடு கலந்து , இந்திரியவழிசென்று , 
தேஹோ ஹமென் றிருக்கின்ற மனதை 
(சத்தியம் ஞானம் அருந்தம் ப்ரஹ்மம் என் 
றற் றொடக்கத்தனவாய ஆன்மாவினிருப் 
பைக் கூறும் வாக்கியங்களின் விசாரத்தை 


- 


ஞானஸா தகஸஹாயம் . 121 
சற்குருவின்பால் சம்சயமற விசாரிக்கும் 
விசாரத்தின் மேலீட்டிலுளவாகும் உபாதி 
வைராக்கிய விவேகத்துவாரா ) அவ்வழி 
செல்லவொட்டாது தடுத்து , 
அறக்கண்டு - தேகத்திற் குள்ளிருக்கும் 
ஆகாசத்தைப் பாவித்து அதன்கண்ணே 
மனதை நிறுத்தி, 
அகங்காரம் என்னும் கல்லைப் பிளந்து 
தேஹோஹ மென்கின்றபுத்தி இறையள 
வேனும் உண்டாகாது முற்றும் நசிக்கும் 
வண்ணஞ் சற்குருவினாற் பெற்ற வருட் 
பிரசாதமாகிய மஹாவாக்கியத்தை யிடை 
யறாது அம்மனதினால் ஜபிக்காமல் ஜபிக் 
கச்செய்து , 
நெஞ்சகமான பூமி வெளிகாணத் திருத்தி 
அங்ஙனம் ஜபிக்கின்ற மஹாவாக்கியத்தில் 
மனதை நிறுத்தாமல் அச் சப்தம் உதிக் 
கின்ற இடத்தையே நாடி , 


122 


ஞானஸா தக ஸஹாயம் . 


மேல் மேல் -அந்தாட்டம் மீண்டு மீண்டும் 

அதிகரிக்க , 
பாராதி அறியாத மோனமாம் வித்தை பதித்து 

அம்மனதிற்கு பாஞ்சபூத பௌதிகத் 
தோற்றமாகிய சரீரக்குழாங்களும் சப்த 
ஸ்பரிச ரூப ரச கந்தங்களு மிறையள 
வேனும் தோன்றாது சொரூபத்தில் ஏகாக் 
கிரதையைப்பொருந்தி , 
அன்பு நீராகவே பாய்ச்சி - ஆண்டு நிகழும் 
சூன்யப்பிரதீதியிலுள காகும் வில்சாந்தி 
யாகிய சீதளத்தன்மையில் ஊக்கத்தைத் 
தைல தாரைபோல் நிறுத்தி , 
அதுபயிராகுமட்டும் - ப்ரஹ்மாகாமவிர்த்தி 
யுதயமாகி நனவிற்சுழுப்தியா நந்தமுண் 
டாகிற வரையில் , 
மாமாயை வன்பறவை அணுகாதவண்ணம் 
- அவித்தை வசப்படு கலாகிய சுழுப்தி 


ஞானஸாதகஸஹாயம் . 


123 


யும் , நாமரூபத் தடிப்பாகிய மனோச்சி 
யமு முண்டாகா வண்ணம் , 
நேராகநின்று - சொரூபத்தி லேகாக்ரதை 
யடைந்த மனம் அவ்வுள்ளக் குளிர்ச்சியி 
லேயே பிரிதலின்றியிருந்து , 
விளைபோகம் புசித்து - ஆண்டு தயமாகும் 
ப்ரஹ்மாகார விர்த்தியாகிய நனவிற் சுழு 
பதி ஆகந்தத்திலேயே பரவசப்பட்டு , 
உய்ந்த - ( அப்பியாசமுதிர்ச்சியால் திரிபுடி 
ரகிதயாகிய அகம் புறமற்று இருக்கும் 
ஆநந்தா தீத ஸ்திதியை யடைந்து ) உஜ் 
ஜீவித்த, 
நின்னன்பர் கூட்டமெய்த- அத்தகைய ஞா 

னவான்கள் நிலையை யடைய , 
நினைவின்படிக்கு சங்கற்ப வசமாகாது 
உதித்த விடத்திலேயே மனதை யொடுக்கி 
நிற்கும் பரிபாக ஸ்திதியில் , 


124 


ஞானஸாதகஸஹாயம் . 


நீ முன் நின்று காப்பது - அகண்டாகார 
விர்த்தியே முதன்மையாக ( துரியசிவ 
மாய் ) விளங்குவது, 
நின்னருட்பாரம் - அவ்வகண்டாகார விர்த் 

தியிலுண்டாகாநின்ற ஆருந்தத்தின் கடமை , 
என்றும் எக்காலங்களிலும் , 
ஆராரும் அறியாத - ( தத்துவக் குழாங்கள் 
சகிதமாகிய ) எத்தகைய பதவிப்பேற்றின் 
கண் நின்றுளோராலு மறியப்படாத , 

சங்கற்ப வாகாரங் 
தவிர்ந்து மறுசங்கற்ப முதிப்பதற்கு 
முன்னின்றுள்ள விடமாகிய சொரூபப் 
பிரகாசத்தில் , 
வெளியாகின்ற துரியமயமே - நிதரிசனமாய் 

விளங்குகின்ற ஆகந்தக்கடலே, 
அண்டபகிரண்டமும் அகம் புறமும் , 
ஆநந்தமான பரமே - ஆருந்தாதீத சொரூ 
பமே , 


சூதான வெளியில் 


ஞானஸாதகஸஹாயம் . 


125 


அடங்கொரு நிறைவு ஆகி 

கி - நிறைந்து ஒப் 
பற்ற பரிபூரணமாகியது . 


ஓமனதையிந்திரியவழி செல்ல வொட்டாது 
தடுத்தல் என்பதற்குப் பிரமாணம் . 

-- ( ) 
திருக்கடைக்காப்பு . 
கள்ள நெஞ்ச வஞ்சகக் 

கருத்தை விட் டருத்தியோ 
டுள்ள மொன்றி யுள்குவா 

ருளத் துளா னுகந்தவூர் 
துள்ளி வாளை பாய்வயற் 

சுரும் புலாவு நெய்தல்வா 
யள்ள னாரை யாரலாரு 
மந்த ணாரூ ரென்பதே. 

அந்தரார்த்தம் . 
கள்ளவஞ்சகக்கருத்தை- (இந்திரியவழி சென்று ) 
பொருளல்லவற்றைப் பொருளென்றுணா மயக் 
கஞ்செய்யு மெண்ணத்தை , விட்டு- ( உபாதி வை 


126 


ஞானஸாதக ஸஹாயம் . 


ராக்கிய விவேகத்துவாரா இந்திரியவழி செல்லா 
து ) தடுத்து , நெஞ்சம் - மனதை , அருத்தியோடு 
( சற்குருவாற்பெறப்பட்ட வருட்பார்வையில் வை 
ராக்கிய ) அன்புடன் , உள்ளம் ஒன்றி - அவ்வாகா 
சத்திலேயே ( தைல தாரைபோல் ) நிறுத்தி , உள் 
குவார் - நினைப்பவராகிய , உளத்துளான் - ( அத் 
தகையோர்கள் ) மனதில் நிலைபெற்று ) விளங்கு 
பவனுக்கு , உகந்த - பிரியமான , ஊர் - இடமாவது , 
வாளை துள்ளிபாய் - சங்கற்பமுதித்தொடுங்கும் , வய 
ல் மத்தியகத ஸ்தானமாகியும் , சுரும்பு உலாவும் 
நெய்தல்வாய் - சர்வபரிணாமங்களுக்காதாரமாகியும் , 
அள்ளல் நாரை ஆரல் ஆரும் - ஆகந்தபரவசமடை 
ந்து ஸகஜநிலை யநுபவம் வாய்ப்பதாயுமுள்ள துரிய 
நிலையாகிய , அம் தண் ஆரூர் என்பது - பரிபூரண 
சிதாகாச மென்பதேயாம் . 

( 2 ) 
தேவாரம் . 
வெள்ளத்தார்விஞ்சையார்கள் விரும்பவே 
வெள்ளத்தைச்சடைவைத்தவிகிர்தனார் 
கள்ளத்தைக்கழியம்மனமொன்றிநின் 
றுள்ளத்தில்லொளியைக்கண்டதுள்ளமே . 


ஞானஸாதக ஸஹாயம் . 


127 


( அ - ம் . ) வெள்ளத்தார் - கடல்போல் நிறைந்த , 
விஞ்சையார்கள்- புலவர்கள் ( அதாவது தேவர்களுக் 
தேவஸ்திரீகளும் ) , விரும்ப - தோத்திரஞ்செய்து 
போற்ற , வெள்ளத்தை - கங்கையை , சடைவைத்த 
ஜடாமகுடத்திற்றாங்கிய , விகிர்தனார் பரசிவமாகிய 
சிதாகாச வொளியை ( அறியவேண்டின் ) , கள்ளத் 
தை - இந்திரியக் கள்வர் வழிசெல்லும் மனதை , 
கழி - (சற்குரு அருட்பார்வையில் தைல தாரை 
போல் நிறுத்தி சப்த ஸ்பரிசாதிகள் ) அற்ற , அம் 
மனம்- அந்தமனமானது ,ஒன்றி- (சொரூபத்திலே 
காக்கிரதையை ) பொருந்தி ,நின்று- (பிரிதலின்றி ) 
இருக்க , உள்ளத்தில் ஒளியை - ( அவ்விடத் துண் 
டாகா நின்ற ) அகண்டாகார விருத்தியாகிய சிதா 
காச வொளியை , கண்டது- அறிந்தது , ( எதுவோ 
அதுவே சொரூபத்தோடு ஏகாக்கிரதை யடைந்த ) 
உள்ளம் - சுத்தமனமாம் . 

சிவாநந்தமாலை . 


வெண்பா . 


ஓயாமலைம்புலன் சேர்வாயிலொடியெறிந்தங் 
காயாமனத்தையலைவறுத்து - மாயாதே 


128 


ஞானஸாதகஸஹாயம் . 


பண்டையறிவொழிந்துபண்டைய 

டையறிவாய்ப்பாத் 
மொண்டழுந்திப்போவதுமுத்தி . 

( தை 
( அ - ம் . ) ஆயாமனத்தை - அசுத்த மனதை , ஐம் 
புலன் சேர் வாயில் - ஐம் புலன்களும் பொருந்திய 
வழியில் , * ஒடி யெறிந்து - செல்லவொட்டாமல் 
( உபாதி வைராக்கிய விவேகத்துவாரா ) தடுத்து , 
அலைவு அறுத்து - ( நிவாத தீபம் போல் நிலைபெறு 
மாறு ) நிறுத்தி , ஓயாமல் - ( ஹிர் தயாம்பரத்தில் ) 
இடைவிடாமல் , மாயாது - ( பழகும் பெற்றியா 
னும் ) நீங்காது , பண்டையறிவொழிந்து - ( தைல 
தாரைபோல் நிறுத்தி அப்பியாசஞ் செய்யும் பரி 
பாகஸ் திதியி லுள தாகும் ப்ரஹ்மாகாரவிர்த்தி ஞா 
நத்தால் அந்தக்காண விசிட்டசேதனமாகிய ) அநா 
F ஜீவபோத நீங்கி , பண்டையறிவா - அநாதிக்கெல் 
லாம் அநாதியாயுள்ள ( கூடஸ்த ) போறிவாய் , பா 
த்தை- ( ஆண்டு நிகழும் நிர்விகற்ப சமாதியின் மே 
லீட்டில் சித்திப்பதாகிய ஸகஜசமாதியினால் விளங் 
கும் மாயா விசிட்ட சேதனனகும் ஈஸ்வா சாக்ஷி 

* ஒடியெறிதல காடுகளை வெட்டிச்சரித்தல் . 
சண்டு மனதை புலன் வழி செல்லாது தடுத்தல் . 


ஞானஸாதகஸஹாயம் . 


129 


யாகிய ) ப்ரஹ்மத்தில் , மொண்டழுந்தி - ஐக்யத் 
தன்மையைப் பொருந்தி , போவது- துவைதப்பிர 
தீதி தோன்றாதிருப்பது , முத்தி -மோக்ஷமாம் . ( ங ) 
பட்டினத்துப்பிள்ளையார் பாடல் 

கட்டளைக்கலித்துறை. 
இருக்குமருதினுக்குள்ளிமையோர்களு 

நான் மறையு 
நெருக்குநெருக்கத்து நீளகத்துச்சென்று 

மீளவொட்டாத் 
திருக்குமறுத்தைவர்தீமையுந்தீர்த்துச் 

செவ்வேமனத்தை 
யொருக்குமொருக்கத்தினுள்ளே முளைக் 

கின்ற வொண்சுடரே. 
( அ - ம் . ) இருக்கும் - ( எக்காலங்களிலும் சதோ 
தயமாய் யாவர்பாலும் பிரகாசித்துக்கொண்டு 
பிரிதலின்றி ) இருக்கும் , மருதினுக்குள் - மருதமா 
ணிக்கமாகிய சொரூபத்தினிடத்து , இமையோர் 

8 


130 


ஞானஸா தகஸஹாயம் . 


களும் - இமையா நாட்டமுடைய தேவர்களும் , நான் 
மறையும் நான்குவேதங்களும் , நெருக்கும் நெருக் 
கத்து- சொரூபத்தி னிலக்ஷணங்களை ஆராய்ச்சி 
செய்யுங்கால் , நீள் அகத்து- நுட்பமாகிய மன தின் 
தீர்ப்பில் , சென்று செல்ல , மீளவொட்டா - அம்மய 
மேயாகி மீண்டும் திரும்புதலின்றி மௌனநிலை 
யாயிருக்கும் ஸ்திதியை ஜிஞ்ஞாசுகள் அபரோக்ஷ 
வடிவாயடையவேண்டின் , திருக்கும் - ஜீவ அறிவாய் 
விளங்கும் தேஹோஹ பாவத்தை , அறுத்து- ( சற் 
குருவாற்பெற்ற ஆகாசபாவத்தால் ) நீக்கி , ஐவர் 
தீமையும் (தேஹபாவமற்று ஆகாசபாவமாய் விள 
ங்குவது தைல தாரைபோல் நிலைக்கில் ) சப்த 
ஸ்பரிச ரூபாச கந்த மாகிய ஐந்து விஷயங்களையும் , 
தீர்த்து- போக்கி , ( போகும் என்பதே திண்ணம் ) 
செவ்வே மனத்தை - ( போகவே ) ஆண்டுநிகழு 
முள்ளக்குளிர்ச்சி சகிதமாகிய மனதை , ஒருக்கும் 
ஒருக்கத்தின் உள்ளே - எதார்த்தம் விளங்குகிற பரி 
யந்தம் அவ்விடத்தில் ( பிரிதலின்றி திடவைராக் 
கியத்துடன் ) காத்தவிடத்திலே , முளைக்கின்ற 
ஒண்சுடர் - உதயமாகின்ற ப்ரஹ்மாகாரவிருத்தி 
ய நுபவத்தா லடையப்படு மென்பதாம் . ( ச ) 


ஞானஸாதகஸஹாயம் . 


131 


கந்தரலங்காரம் . 

கட்டளைக்கலித்துறை. 
அராப்புனைவேணியன்சேயருள் 

வேண்டுமவிழ்ந்தவன்பாற் 
குராப்புனை தண்டையந்தாடொழல் 

வேண்டுங்கொடியவைவர் 
பராக்கறல்வேண்டுமனமும் 

பதைப்பறல் வேண்டுமென்றா 
லிராப்பகலற்றவிடத்தே 

யிருக்கையெளிதல்லவே . 
( அ - ம் . ) அராப்புனை -சர்ப்பத்தையாபரணமாகத் 
தரித்த , வேணியன் - ஜடாபாரத்தையுடைய பாம 
சிவனது , சேய் - புத்திரனாகிய சுப்பிரமணியனுடை 
ய , அருள்வேண்டும் -கிருபையைப்பெறல் வேண்டு 
ம் , அவிழ்ந்த அன்பால் ( பாலிக்கப்பெற்ற கிருபை 
யினால் சங்கற்ப க்ஷயத்தை யடைந்து அவ்விடத்தி 
லுண்டாகாநின்ற ) ஆநந்தபாவசத்தால் , குரா - 
குசா மாலையையும் , தண்டை - பாதச்சிலம்பையும் , 
புனை- தரித்திராநின்ற , அம்தாள் - ( அன்னோன் ) 
அழகிய திருவடியை , தொழல் வேண்டும்- ( சகல 


132 


ஞானஸாதகஸஹாயம் . 


கேவலத்தாக்கற்று ) வணங்கல்வேண்டும் , என்றால் 
- என்று சொன்னால் , கொடிய ஐவர் பராக்கறல் 
வேண்டும் - பந்தத்துக் கேதுவாகிய பஞ்சவிஷயங் 
களை ( விசார பூர்வகமாய் தோஷ திருஷ்டி கண்டு 
சற்குருவினாற்பெற்ற அருட்பார்வையில் மனதைத் 
தைல தாரைபோல் நிறுத்திப் புலன்வழி செல் 
லாது ) அடக்கல் வேண்டும் , மனமும் பதைப்பறல் 
வேண்டும் - ( அவ்வா நடக்கிய ) மனம் சொரூபத் 
தில் ஏகாக்கிரதையைப் பொருந்தவேண்டும் , 
இராப்பகலற்ற இடத்தே- ( இப்பெற்றியான் ) சங் 
கற்ப வாஸனாக்ஷியத்தை அடையப்பெற்று சகல 
கேவலமற்ற துரிய நிலையில் , இருக்கை - இருத்தல் , 
எளிது - எளியது , அல்லவே ( அப்படி யேகாக் 
கிரதை பொருந்தாவிடின் துரியநிலையை யடை 
தல் ) அரிதென் றபடி . 

இஃதன்றியும் ; 
கொடியஐவர் பராக்கறல் வேண்டும் - பந்தத்துக் 
கேதுவாகிய பஞ்ச விஷயங்களை ( விசார பூர்வக 
மாய் தோஷதிருஷ்டி கண்டு சற்குருவினாற் பெற்ற 
அருட்பார்வையில் மனதைத் தைல தாரைபோல் 


ஞானஸாதகஸஹாயம் 


133 


நிறுத்திப் புலன் வழி செல்லாது ) அடக்கல் வேண் 
டும் , மனமும் பதைப்பறல் வேண்டும் - உள்ளது 
விளங்குகிற பரியந்தம் ஆண்டு நிகழும் சூன்யவியா 
பக விளக்கத்தில் நிரந்தரம் பிரிதல் இன்மையை 
யடைதல் வேண்டும் , அராப்புனை வேணியன் சே 
யருள் வேண்டும் - இப்பெற்றியால் புத்தி தத்து 
வங்களை இயல்பானே தன்பால்ஐக்கியம் செய்து 
கொள்ளும் சகஜாநந்த அடைவில் விளங்கும் துரிய 
சிவம் யாதோ அத்தகைய சத்தா சாமான்னிய 
ஸ்திதியினின்றும் உற்பன்னமாகும் அகண்டா 
கார விருத்தி ஞானத்தை யடைதல்வேண்டும் , 
அவிழ்ந்த அன்பால் - அத்தகைய அகண்டாகார 
விருத்தி ஞானத்தில் இடையறாப் பரிசயஞ்செய் 
யும் பரிபாகஸ்திதியில் சகல அனர்த்தத்திற்கும் 
ஹேதுவாகிய அஞ்ஞானம் நீங்கி ஈண்டு நிகழும் 
நனவிற் சுழுப்தி ஆருந்த அநுபவத்தினால் , குராப் 
புனை தண்டையந்தாள் தொழல்வேண்டும் - சச்சி 
தாநந்த விளக்கத்தினை இயல்பானே யுடைத்தா 
கிய அகண்டாகார விருத்தியில் துவைதப் பிரதீதி 
யின்றிய சமாதி ஸ்திதியை அடைதல் வேண்டும் , 
என்றால் - அடைவாயேயானால் , இராப்பகலற்ற 


134 


ஞானஸாதகஸஹாயம் . 


விடத்தே இருக்கை எளிது - சகலகேவலத்தின் 
அத்தியந்த நிவர்த்தியைப் பெற்றுத் துரியப்பேற் 
றினை அடைதல் எளிது , அல்லவே - மேற்கூறிய 
வாறு பழகாவிடின் அரிதென்றபடி . ( இவ்வாறு 
பொருள் கொள்ளினு மமையும் . ) 

தத்துவராயர் . 

கட்டளைக்கலித்துறை . 
இசையானலனெனையாளுடையானிக் 

தியங்களுட 
னசையா தெநெஞ்சங்கொண்டன்பானினைந்த 
யும்முடம்பின் 

[ N 
நசையானதின் நலஞ்செய்வராயினற் 

முடலையின் 
மிசையாரவைத்தென்று மெய்யான தன்னை 

வெளிப்படவே . 


( அ - ம் . ) இந்தியங்களுடன்- இந்திரியவழிகளில் , 
அசையாத- ( இறையளவேனும் ) செல்லாத , 
சம் கொண்டும் - ( தைல தாரைபோல் ) மனதைநிறு 
த்தி , அன்பால் நினைந்து அழியும் -சங்கற்ப எழுச்சி 


ஞானஸாதகஸஹாயம் . 


135 


தனது 


யும் நாசமும் , ( இடையறாது உண்டாவதற்குக் 
காரணமாகிய ) உடம்பின் நசை ஆனது.- தேகாபி 
மான மானது , இன்றி நீங்கி , நலம்- (உள்ள துவிள 
ங்கும் பரியந்தம் பதிர்முகப் படாமையும் சுழுப்திக் 
குப் போகாமையுமாகிய ) வைராக்கியத் தினை , செய் 
வராயின் - உடையவரா யிருப்பராயின் , எனை ஆளு 
டையான் - எனது ஜீவபோதத்தை நீக்கி 
சிவபோதமாய் விளங்கச்செய்யும் அகண்டாகார 
விருத்திஞானமானது , நல்தாள் தலையின் மிசை 
ஆரவைத்து - ( உதயமாகி ஜீவபோதம் முற்றும் 
நசித்து ) ஆண்டு நிகழும் ஆகந்தப்பெருக்கில் பொரு 
ந்தச்செய்து , என்றும் - எக்காலங்களிலும் , மெய் 
யான - எதார்த்தமான , தன்னை வெளிப்படவே 
கூடஸ்தப்ரஹ்மைக்யா நுபவமாகிய தனது சொரூ 
பத்தை நிதர்சனமாக , 

சனமாக , இசையானலன் அமையு 
மாறு செய்யும் . 

தேவிகாலோத்தரம், 
அறுசீர்க்கழிநெடிலடியாசிரிய விருத்தம் . 
மருவிய பொருண்மே லன்பாய் 

வானரம் போற்சரித்துத் 


136 


ஞானஸாதகஸஹாயம் . 


திரியுமச் சித்தந் தன்னைத் 

திருத்திச்சூ னியத்தே நின்றால் 
மருவினோர் பிரித லின்றி 

வானவ ரறிவுக் கெட்டாப் 
பொருவிலா நித்த சுத்தப் 

பொருளினை யடைவ ரன்றே . 
( அ - ம் . ) மருவிய பொருள்மேலன் பாய் - இந்திரி 
யங்களுக்குத் திவ்வியமாயிருக்கிற சுத்தாசுத்தபோ 
கங்களில் பற்றுதலாய் , வானரம் போல் - குரங்கைப் 
போல , சரித்து திரியும் - நிமிடமேனும் நிலைபெறா 
து ஒன்றைவிட்டொன்றைப்பற்றி விஷயங்களி 
லே பாபாப்பாய்ச் செல்லுகின்ற , அச்சித்தந்தன் 
னை - அம்மனதை , திருத்தி - ( உபாதி வைராக்கிய 
விவேகத்தினா லவ்வழி செல்லாது மகாவாக்கிய 
அநுசந்தானத்துவாரா அவ்வ நுசந்தான முண் 
டாகுமிடத்தின் கண்ணே யே ) தை ல தாரை 
போனிறுத்தி , சூனியத்தே ( அவ்வாறு நிறுத் 
திப் பழகும் பரிபாகஸ் திதியி லுளவாகும் ) அக 
ண்ட சூனியமாகிய வுள்ளக்குளிர்ச்சியிலே , மருவி 
னோர் - பொருந்தினவர்கள் , ( உள்ளது விளங்கு 


ஞானஸாதகஸஹாயம் . 


137 


கின்ற பரியந்தம் ) பிரிதலின்றி பிரிவற , நின்றால் - 
நிலைபெற்றால் , வானவர் அறிவுக்கு எட்டா - தேவர் 
கள் அறிவுக்கு எட்டாத , பொரு இலா - உவமனில் 
லாத , நித்தசுத்த பொருளினை - நித்திய சுத்தமா 
யிருக்கிற துரியநிலையை , அன்றே - அக்கணமே , 
அடைவர் - அடைவர்கள் . 

( எ ) 
பிரமகீதை . 
அறுசீர்க்கழிநெடிலடியாசிரிய விருத்தம் . 
பரப்பினானிந்தியங்களைப்பராக்குறப் 

பரம்பரனுள்ளாகி 
யிருத்தலாலறிவொண்கிலன்புறம்புள 

விதரமே காண்கின்றான் 
றிருப்பிஞானநாட்டத்தினாலப்பொரு 

டெரியவே பெறுந்திர 
னொருத்தனேயவிநாசியாம்பாவொளி 

யாயவெனொளிர்கின்றான் . 
( அ- ம் . ) பராக்குற - ஜகத்தைக் காணும் பொரு 
ட்டு , இந்தியங்களை - ஐம்பொறிகளையும் , பாப்பி 


138 


ஞானஸாதகஸஹாயம் . 


னான் - விரிவாக சிருஷ்டித்தவனாகிய , பாம்பான் - 
பாசிவன் , உள்ளாகி இருத்தலால் , ஆந்தாப்பொரு 
ளாகி யிருத்தலால் , அறிவொண்கிலன் - அறிதற் 
கரியவனாகலின் , புறம்புள ( ஜீவன் ) -பாஹியத்துள் 
ள , இதாமே காண்கின்றான் பின்னங்களையே 
பார்க்கின்றான் , திருப்பி அந்தாவழியே திருப்பி , 
ஞான நாட்டத்தினால் - ஞானக்கண்ணால் , அப்பொ 
ருள் - அப்பாசிவனை , தெரியவே பெறும்- காணப் 
பெற்ற , தீரன் ஒருத்தனே - தீரனாகிய ஒருவனே , 
அவிநாசியாம் நாசமில்லா தவனாவான் , பாஒளி 
யாய் - ப்ரஹ்மசொரூபமாயும் , அவன் ஒளிர் கின் 
றான் - அவனே பிரகாசிக்கின்றான் . 


வைராக்கிய தீபம் . 
எழுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
பகர் தருதொழில்களனைத்து மோர்சிறிது 

பண்ணவேண்டுவபணிவிடுத்துப் 
புகலுரையடக்கித்தனியிடத்திருந்து 
போற்றிசெய்தருட்குருபதம்பின் 


ஞானஸாதகஸஹாயம் . 


139 


மிகமுயன்றி தயவருக்கமெய்தாமன் 

மெலிந்துகைவிடுதல் செய்யாம 
லகமுகமாக்கி மனத்தைநாடொறுமோ 
ரைம்புலனொழித்தசைவறுப்பான் . 
( அ - ம் . ) பகர் தரு - சொல்லாநின்ற , தொழில் 
கள் - நித்திய கருமங்கள் , அனைத்தும் எல்லாவற்றி 
னுள்ளும் இன்றியமையாது செய்யவேண்டுங் கரு 
மங்களில் , ஒர்சிறிது - ஒரோர்சிறிது , பண்ணவே 
ண்டுவ * பணி சீக்கிரத்தில் செய்வன செய்து , விடு 
த்து விட்டு நீங்கி , புகல்உரை புகல்கின்றவாக்கினை 
அடக்கி மௌனமாக்கி , தனி இடத்து இருந்து 
ஏகாந்த ஸ்தானத்திலிருந்துகொண்டு , அருட்குரு 
- கிருபாசாரியாது , பதம் - திருவடிகளை , போற்றி 
செய்து - தோத்திரம்பண்ணி , பின் - பின்னர் ( அவர் 
கூறிய உபாயத்தின் படியே மனோலயம் பண்ணத் 
தொடங்கும் போது அந்த வுபாய நெறிக்கண் ) 
மிகமுயன்று - மிகவும் முயற்சிப்பட்டு , இதயவருத் 
தம் எய்தாமல் - மனவருத்தம் அடையாமல் மெலி 
* பண்ணி பணியென்றாயது டைக்குறை . 


140 


ஞானஸாதகஸஹாயம் . 


ந்து ( எவ்விதத்தால் அடக்கினும் இது அடங்குவ 
தில்லையென்று ) உள்ளம் வருந்தி , கைவிடுதல் செ 
ய்யாமல் - ( அவ்வுபாயநெறியை ) விட்டு நீங்குதல் 
செய்யாமல் , மனத்தை- ( பையப்பைய ) அம்மனத் 
தினை , அகமுகமாக்கி- ( ஜகமுகமாய்ச் செல்லவொ 
ட்டாமல் ) உண் முகமாக்கி , நாள் தொறும் - எக்கா 
லமும் , ஓர் ஒப்பற்ற , ஐம்புலன் - பஞ்சேந்திரியங் 
களையும் , ஒழித்து - நிக்ரஹம்பண்ணி , அசைவு 
( மனத்தினது ) சங்கற்பத்தை , அறுப்பான் - நாசம் 
பண்ணுவான் . 

( கூ ) 


ஆகாபத்தில் மனதை நிறுத்தல் 
என்பதற்குப் பிரமாணம் . 


ஒழிவிலொடுக்கம் , 

வெண்பா . 
நீர்க்குப்பதமுநெருப்புச்சுடுந்தொழிலும் 
காற்றைச் சலிக்கவுமார் கற்பித்தார் - ஆர்க்குமிது 
போகாமனாதிபுதைக்குகிழல்போலா நீ 
ஆகாயம் போற்பா ாறும் . 


ஞானஸா தகஸஹாயம் . 


141 


( அ - ம் . ) நீர்க்குப்பதமும் - ஜலத்திற்குக் குளிர்க் 
து பதஞ்செய்யுங் குணமும் , நெருப்பு - அக்கிரிக்கு , 
சுடும் தொழிலும் - சுட்டு ஒன்றுவிக்குங் குணமும் , 
காற்றை - காற்றிற்கு , சலிக்கவும் சலித்துத் திரட் 
டுங் குணமும் , ஆர் கற்பித்தார் - பிரேரிக்கச் செய்த 
வர் யாவர் ? 
( அவற்றிற்கு இக்குணங்கள் இயல்பானவாறு 
போல மனத்திற்கு ஒரு பொருளைப்பற்றுங் 
குணமும் , புத்திக்கு அது பற்றியதை நிச்சயிக் 
குங் குணமும் , அகங்காரத்திற்கு அது நிச்சயித் 
ததை யபிமானிக்குங்குணமும் , சித்தத்திற்கு 
அஃது அபிமானித்ததைச் சிந்திக்குங் குணமு 
மியல்பாம் ஆகலின் ) , 
இது மனமாதி - இம் மனம் புத்தி அகங்காரம் சித் 
தம் ஆகிய அந்தக்கரணங்கள் , ஆர்க்கும் எத்தகைய 
புருடருக்கும் , போகா - நீங்கா ( எங்ஙனமெனில் ) , 
புதைக்கும் நிழல்போல் ஆம்-தன்னிழலைப் புதை 
க்க மண்போடுந்தோறும் அம்மண்மீது 

து மேன்மே 
லெழப்பட்ட நிழல்போலும் அக்காணங்களை உன் 
போதத்தால் அடக்குந்தோறும் சங்கற்பசக்திகள் 


142 


ஞானஸா தகஸஹாயம் . 


இப்போதத்தின் மேன்மேலெழுவதாக முடியும் 
( அத்தகைய நினைவை யொழித்து ) , நீ ஆகாயம் 
போல் பார் அறும் - சற்குருவாற் பெறப்பட்ட நெ 
றிப்பிரகாரம் ஒன்றோடுந் தாக்கற்றிருந்து தகராகா 
யத்தில் மனதை நிறுத்தினால் மேற்கூறிய அந்தக் 
கரணம் நாசமடையும் . 

( க ) 
பிரபுலிங்கலீலை . 
அறுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
நினைவினாலொருவன் செய்த 

நெஞ்சுளாலயமேயன்றி 
வினையினாலுலகர் செய்து 

விளங்கியபணிகடம்மு 
ளினையதோடுவமையாத 

லில்லையென்றும்பரெல்லாந் 
தனையலானிகரிலாத 

தவிசினை வியந்து நின்றார் . 
( அ - ம் . ) ஒருவன் - ஒரு புருடன் , நினைவினால் 
செய்த - ( உபாதி வைராக்கிய விவேகத்துவாரா 


ஞானஸா தகஸஹாயம் . 


143 


மனதை யிந்திரியவழி செல்லாது தடுத்து தேகத் 
துக்குள்ளிருக்கும் ஆகாசத்தில் நிறுத்தி அவ்வாகா 
சம் தைல தாரைபோல் நிலைபெற்ற ) சங்கற்பத்தி 
னால் செய்த , நெஞ்சுள் ஆலயமே அன்றி - மனா 
லயத்திலெழுந்தருளுவ ரல்லாமல் , வினையினால் 
கருவிகளைக் கொண்டியற்றும் தொழிலினால் , உல 
கர் செய்து தேஹோஹ புத்தியை மேற்கொண்ட 
அஞ்ஞர்களால் செய்யப்பட்டு , விளங்கிய பணிகள் 
தம்முள் - விளங்காநின்ற இரத்தினகசித சிங்கா 
சன முதலிய கட்டடங்களுள் , இனையதோடு உவ 
மை ஆதல் -மனாலயத்தோடு உவமை கூறப்படுதல் , 
இல்லை என்று எங்கணுமில்லையென்று , உம்பரெல் 
லாம் ( மனாலயத்திலன்றி மற்றவிடங்களி லெழு 
ந்தருளப்படாரென்பதாக )சிவகணங்களனைவரும் , 
தனையலால் - எங்கும் தனக்குத் தானே சமானமா 
யிருப்பதே யல்லாமல் , நிகரிலாத- தனக்கொப்பிடு 
தற்கு வேறொன்றில்லாத , தவிசினை வியந்து நின் 
றார்- தைல தாரைபோனிலைத்த சூனியசிம்மா தனத் 
தில் உதயமாகு மகண்டாகாரவிருத்தியைக் கண்டு 
அதிசயித்திருந்தனர்கள் . 

( உ ) 


144 


ஞானஸாதகஸ் ஹாயம் . 


பிரத்தியக்ஷாநுபூதி விளக்கம் . 

கட்டளைக்கலித்துறை . 
உள்ளும் புறம்புமொழியா 

வெளியன்றியொன்றுமிலை 
உள்ளும் புறம்பெனச்சொல்லாத 

தெப்பொருளொன்றுமிலை 
உள்ளும் புறம்பெனச்சொல்லல் 

வெளிபற்றியோர்ந்திலமோ 
உள்ளும்புறம்பும்வெளிநாட்டங் 

கொண்டுய்ம்மினுத்தமரே . 
( அ - ம் . ) உத்தமரே -நிஷ்காமிய புண்ணியபரிபா 
கமுடைய அதிகாரிகளே , உள்ளும் புறம்பும் - அக 
மும் புறமும் , ஒழியா- நிறைந்து பரிபூரணமாகிய , 
வெளி அன்றி - ஆகாசமல்லாமல் , ஒன்றும் இலை 
அன்னியமென்பது இலவே இல்லை , உள்ளும் 
புறம்பு எனச்சொல்லாதது அகம் புறமென வேறு 
படுத்திச் சொல்லப்படாதது , எப்பொருள் - எவ்வ 
கைப்பட்ட பதார்த்தங்களினும் , ஒன்றுமிலை - ஒன் 
றாயினுமில்லை , உள்ளும் புறம்பு எனச்சொல்லல் - 


ஞானஸாதகஸஹாயம் 


145 


அகம்புறமென வழங்கல் , வெளிபற்றி ஓர்ந்தில 
மோ - ஆகாசத்தினாலென்று அறிந்திலீரோ , உள் 
ளும் புறம்பும் வெளி நாட்டம் கொண்டு - அகம் 
புறமென்கிற பேதப்பகுதி நீங்க ஆகாச நாட்டத் 
தில் மனதை தைல தாரைபோல் நிறுத்தி , உய்ம் 
மின் - அகண்டாகார விருத்தி யுதயத்தால் சங்கற்ப 
வாசனாக்ஷய மடையப்பெற்று பரமாநந்தப் பிராப் 
தியை யடைவீராக. 

( 3 ) 
திருக்குறள் வெண்பா 
வானின் றுலகம் வழங்கி வருதலாற் 
றானமிழ்த மென் றுணரற் பாற்று . 

( பரி - உரை . ) மழை யிடையறாது நிற்ப உலகம் 
நிலைபெற்று வருதலான் , அம் மழைதான் உலகத் 
திற் கமிழ்தமென் றுணரும் பான்மை யுடைத்து . 

( அ - ம் ) வான் - ஆகாசபாவனையானது , நின்று- 
இடையறாது தைல தாரைபோல் ) நிற்க , உலகம் - 
( உயிர்களிடத்தில் ) ப்ரஹ்மாகாரவிருத்தி , வழங்கி 
வருதலான் - நிலைபெற்று வருகையினால் , தான் 
( அவ்வாகாசபாவனை தைலதாரைபோல் நிலைப்ப 
தால் உண்டாகும் அப் ப்ரஹ்மாகாரவிருத்தி ) 

9 


146 


ஞானஸாதகஸஹாயம் 


தானே , அமிழ்தம் என்று - ( உயிர்களுக்கு ) ப்ரஹ் 
மாநந்தமென்று , உணரல் பாற்று - அறியப்படும் 
தன்மை யுடையது . 

( 4 ) 
வாளற்றுப் பற்கென்ற கண்ணு மவர் சென்ற 
நாளொற்றித் தேய்ந்த விரல் . 

( பரி - உரை ) அவர் நம்மைப் பிரிந்துபோய நாள் 
கள் சுவரின்க ணிழைத்தவற்றைத் தொட்டு எண் 
ணுதலான் என் விரல்கடேய்ந்தன ; அதுவேயன்றி 
அவர் வரும் வழிபார்த்து என் கண்களும் ஒளி 
யிழந்து புல்லியவாயின ; இவ்வாறாயும் அவர் வா 
வுண்டாயிற்றில்லை . 

( அ - ம் ) அவர் சென் றநாள் ஒற்றி - சற்குருநா 
தன் ( உபதேசமொழிகளை அறிவித்த பின்னர் இத 
யாம் பரத்திலே லக்ஷியமாக நிறுத்தி ) இடையறாது 
பழகுதலால் , விரல்- ( என் ) மனோவிருத்திகள் ,தேய் 
ந்த - விருத்திகள் தேய்ந்து சூனியபாவமே தைல 
தாரைபோல் நிலைபெற்ற தன்றி வேறொன்றுங் 
காண்கிலன் , கண்ணும்- ( என் ) மனமும் , ( அந்நிலை 
யினின் றதால் ) வாள் அற்று- ( பாகியவொளியாகிய ) 
அஞ்ஞானவிருள் நீங்கி , புற்கென்ற - ( நீங்கவே ) 


ஞானஸாதகஸஹாயம் 


147 


அகண்டாகாரவிருத்தியாகிய சுத்தமனமாயின இவ் 
வாறாகியும் துரியநிலை அடைவு உண்டாயிற்றில்லை . 
சார்புணர்ந்து சார்பு கெடவொழுகின் மற்ற 
சார்தரா சார்தரு நோய் . முத்துச் 

( பரி - உரை . ) ஒருவன் எல்லாப்பொருட்குஞ் 
சார்பாய அச்செம்பொருளை யுணர்ந்து இருவகைப் 
பற்றும் அற ஒழுகவல்லனாயின் அவனை முன சா 
ரக்கடவனவாய் நின்ற துன்பங்கள் அவ்வுணர் 
வொழுக்கங்களை அழித்துப் பின் சாரமாட்டா 

( அ - ம் . ) சார்பு- ( ஒருவன் எல்லாச்சங்கற்ப வுற் 
பத்திகளுக்கும் ) சார்பாகிய அச்செம்பொருளை , 
உணர்ந்து- (சற்குரு கிருபாவீக்ஷண்ணியத்தால் ) 
அறிந்து , சார்பு - மனோராச்சியம் இந்திரியவழி 
செல்லுதலாகிய சகலாவஸ்தையும் , சுழுப்தியாகிய 
கேவலாவஸ்தையுமாகிய இருவகைப்பற்றுக்களும் , 
கெட - நீங்கும்படி , ஒழுகின் - ( அவ்விடத்தில் மன 
தைநிறுத்தி தைல தாரைபோல் ) இடைவிடாப் 
பழக்கம் செய்யவல்லனாயின் , சார்தரும் - ( முன் 
அவனைச் ) சேர்தற்குரியனவாய் நின்ற , நோய் 
( ஜனன மாணப் பிரவாகத் ) துன்பங்களை , அழித் 


148 


ஞானஸா தகஸஹாயம் 


து - ( அகண்டா காரவிருத்தி யுதயமாகி ஜீவபோ 
தத்தையும் அஞ்ஞானத்தையும் ) நாசஞ்செய்து , 
மற்று சார்தரா - பின் சேரமாட்டா . ( 6 ) 

ஞானவாசிட்டம் . 
அறுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
அகமகமென்றனைத்துயிரினிடத்துமிருந் 

தனவரதமுரைப்பதாகி 
நிகழொளியாயான் மதத்துவமான 

சொரூபத்தைநினைத்தல் செய்வாங் 
திகழி தயகுகையுறையுந்தேவதையை 
விட்டயலே தெய்வந்தேடன் 
வரியகவுத்துவத்தையெறித் துசிறு 
மணி தேடும் வேட்கை போலாம் . 
( அ - ம் . ) அனைத்து உயிரின் இடத்துமிருந்து - 
சுரநாதிரியக்கா தி சரீரங்களனைத்தினும் அந்தரியா 
மியாகவிருந்து , அகம் அகம் என்று சப்தாந்தமான 
அகாராதியாகிய அம்ச மந்திரத்தை , அநவாதம் 
உரைப்பதாகி சதாகாலமும் சப்திப்பதாய் , நிகழ் 
ஒளியாய் விளங்கா நின்ற ஜோதிஸ் ஸொருபமா 
கிய , ஆன்மதத்துவமான சொரூபத்தை - பூமாநந்த 
செம்பொருளை நினைத்தல் செய்வாம் சிந்தனை செய் 


ஞானஸாதக ஸஹாயம் 


149 


வாம் ( இவ்வாறாக ) திகழ் - பிரகாசிக்கின்ற , இதய 
குகை - ஹிதயாம்பாத்தில் , உறையும் வசிக்கும் , தே 
வதையை விட்டு - துரியசொரூபத்தைச் சிந்திப்ப 
தைவிட்டு , அயலே தெய்வந்தேடல்- ( சற்குருநாத 
னால் ஆன்மாவின் அடைவும் அத்தியந்த துக்க 
நிவிர்த்திக்கு உபாயமாகிய சொரூபலக்ஷ்யார்த்தத் 
தை யுபதேசவாயிலா யுணர்ந்தபின்னரும் ) அன் 
னியங்களில் தெய்வம் உளதாகக்கருதி யாத்திரை 
முதலிய க்ஷேத்திரங்களிலேயே சாத்தியபுத்தியோ 
டு தெய்வத்தைத் தேடிச்செல்லுதல் எத்தன்மைத் 
தெனில் , மிக அரிய - மிகவும் ( பெறுதற்கு ) அருமை 
யான , கவுத்துவத்தை- ( கரத்தினிடம் கிடைத்தி 
ரா நின்ற மேலான ) பதுமராகத்தை , எறிந்து - 
( கல்லெனநினைந்து ) வீசி , சிறுமணிதேடும் - அறப 
பலகறையைத் தேடுகின்ற, வேட்கை போலாம் - 
ஆசைக்கு நிகராகும் . 

( 7 ) 
தேவிகாலோத்தரம் . 

கலிவிருத்தம் . 
வானம்போலவடிவிலதாயெங்கும் 
ஆன நாகத்தியானம்பண்ணாதவன் 
கானந்தன்னிலுலண்டெனக்கட்டுப்பட் 
டீனமானபிறப்பிறப்பெய்துமே . 


150 


ஞானஸாதகஸஹாயம் 


( அ - ம் . ) வானம்போல - ஆகாசம்போல , வடிவி 
லதாய் - ( தேகபாவம் தோன்றாது ) மகா சூனிய 
மாய் , எங்கும் ஆன தாக - எவ்விடத்தும் வியாபித்து 
ளதாக , தியானம்பண்ணாதவன் ( தேகாலயத்துற்ற 
சிதாகாசத்தை ) ப்ரஹ்மாநந்நியசாக்ஷாத்காரபாவ 
னை செய்யாதவன் , 

கானந்தன்னில் கானகத் 
தில் , * உலண்டு என - உலண் டென்னும் புழுவா 
னது தன்னாவினா லுண்டாக்கும் நூலிழையால் 
கூண்டை புதுப்பித்துக்கொண்டே அக்கூண்டி 
னுள் தான் அகப்பட்டுக்கொண்டு மீண்டும் வெளி 
வா வழிகாணாமல் இறக்குந் தன்மை போல ; கட் 
டுப்பட்டு ) 

( காமப்பிரவிருத்தியில் ) பந்தப்பட்டு , 
ஈனமான - துன்பமான , பிறப்பிறப்பு - ஜனனமா 
ணப்பிரவாகத்தை , எய்தும்- அடைவன் . ( 8 ) 

சொரூபசாரம் 

வெண்பா . 
தேகாலயத்தில்சிதாகாசதேவதையை 
ஆகாசசாந்திமலராலே - யேகாந்த 

* உலண்டு கோற்புழு . வீசகோசக் கிருமிக் 
கும் ஆம் . 


ஞானஸாதகஸஹாயம் 


151 


மந்திரத்தால் பூசைசெய்துமா தவரையாதரித் 
சந்ததம்வாழ்வார்க்கார்சரி . 

[ து 
( அ- ம் . ) தேகாலயத்தில் தேகமாகிய கோயிலி 
ன் கண் , சிதாகாசதேவதையை- ( இருக்கும் ) துரிய 
சிவத்தை ,ஏகாந்தமந்திரத்தால் -சற்குருவால்பெற் 
றமகாவாக்கிய சிந்தனைத் துவாரா , ஆகாசசாந்திமல 
பால்- ( சிந்தனையுதிக்குமிடத்தையே நாடி நிற்றலி 
னாலுண்டாகிய ) அகண்டாகாரவிருத்தியால் ,பூசை 
செய்து - ( அவ்விருத்தியை ) இடையறாது பழகி, 
மா தவரை ஆதரித்து - துரியஸொ ரூபத்தையடை 
ந்து , சந்ததம்வாழ்வார்க்கு சதா சகச நிலையைப் 
பொருந்தியிருப்பவர்களுக்கு , ஆர்சரி ( எவ்வகைப்ப 
தவிப் பேற்றின்க ணின்றுள்ளோரும் ) ஒப்பாவர் 
களோ ( ஒப்பாரும்மிக்காகும் இலர் என் றபடி .) ( 9 ) 

தேவாரம். 
உடம்பெனு மனையகத்து வுள்ளமே 

தகழியாக 
மடம்படு முணர்நெய்யட்டி யுயிரெனுந் 
திரிமயக்கி 


152 


ஞானஸாதகஸஹாயம் 


இடம்படு ஞானத்தீயா லெரிகொள 

விருந்து நோக்கிற் 
கடம்பமர் காளை தாதை கழலடி 

காணலாமே 
( அ - ம் . ) உடம்பெனு மனையகத்து -பாஞ்சபூதத் 
தால் ஸ்தூலீகரித்த சரீரமென்னும் வீட்டினுள் , 
உள்ள மேதகழியாக - உறையும் மனாகாசத்தையே 
( ஞான தீபம் விளங்குதற்பொருட்டு ) அகலாகப்பா 
வித்து , மடம்படும் உணர்நெய்யட்டி - அஞ்ஞானசகி 
தமாய ஜீவபோதத்தை தைல தாரைபோல் அங்க 
னே நிலைபெறுமாறு நிறுத்தி , உயிரெனும் திரிமய 
க்கி ( இடைவெளியின்றிப் பழகும் பெற்றியாலுள 
வாகும் சூன்னியப் பிரதீதியை ) உணர்கின் றதெப் 
போதமோ அப்போ தமயமாய் மனதைப்பரிணமிக் 
கச்செய்து , இடம்படு ஞானத் தீயால் ( நிற்கும்பரி 
பாகஸ்திதியில் ) பரிபூரணத்தன்மையாய் விளங்கும் 
ப்ரஹ்மாகாரவிருத்தியுதயமாகு மவ்விளக்கத்தால் , 
எரிகொள இருந்து நோக்கில் - ஆணவமலப்பகுதி 
நிவர்த்தியை யடைகிற பரியந்தம் பகிர்முகப் பிர 
விருத்திக்கு இறையளவேனும் இடந்தராது நிரந் 
தா சமாதியில் பிரிதலின்றியிருக்கில் , கடம்பமர் 


ஞானஸா தகஸஹாயம் 


153 


காளை தாதை கழலடிகாணலாம் -நனவிற் சுழுப்தி 
யாநந்தமே தலைப்பட்டு ஜீவ துரியமாகிய கூடஸ்த 
போறிவாய் நிர்விகற்ப சமாதியையடைந்து பிராப்த 
வேறுபாட்டால் வெளிமுகப்படுங்காலத்து சர்வப 
தார்த்தங்களையும் தன தான்மவிளக்கமாய்ப் பார்த் 
துப்பழகும் பெற்றியாலுளவாகும் சகஜாநந்த வடை 
வால் மாயா மலம் துரிசறநீங்கி ஆங்குவிளங்கும் 
ப்ரஹ்மப்பிரகாச அகண்டவறிவாய்த் தலைப்பட்டு 
அசிபதா நுபவமாய் அமாலா மென்பது .. ( 10 ) 

திருமந்திரம் . 
சாத்திர மோதுஞ் சதிர்களை விட்டு நீர் 
மாத்திரைப் போதுமறித்துள்ளே நோக்குமி 
பார்த்தவிப் பார்வை பசுமரத் தாணிபோல் 
ஆர்த்த பிறவி யகலவிட்டோடுமே . 

( அ -ம் . ) சாத்திரம் ஓதும் சதிர்களை - கலைஞான 
ங்களை நன்குணர்ந்து அந்நெறியினொழுகாது பிறர் 
க்கு திருஷ்டாந்த தாஷ்டாந்தங்களை அரிய பெரிய 
சுருதிகளி னின்றுந் திரட்டி சமயோசிதமாக மேற் 
கோளுதகரித்துப் பெருமை பாராட்டிக் கொண்டு 
காலம்போக்கும் நாடகத்தொழிலை, விட்டு நீக்கி , 


( 
ன் 


154 


ஞானஸாதக ஸஹாயம் 


நீர் - நீங்கள் , மாத்திரைப்போது - நொடி நேரமாயி 
னும் , மறித்து - ( மனதை யிந்திரியவழி செல்ல 
விடாது உபாதி வைராக்கிய விவேகத்தால் ) தடு 
த்து , உள்ளே - இதயாம்பரத்தில் , நோக்குமின் 
( மனதை நிறுத்துங்கள் , பார்த்த இப்பார்வை - நிறு 
த்தின இம்மனம் , பசுமரத்து ஆனிபோல் பசுமை 
யான மாத்திற்றைத்த ஆணியைப்போல் , ஆர்த்த 
பிறவி-( நிறுத்திநிற்கும் அதீத பரிணாமத்தி லுண் 
டாகு மகண்டாகாரவிருத்திஞானத்தால் தொன் 
றுதொட்டு பிரவாகரூபமாய் வராநின்ற ) ஜனனமா 
ணக்கட்டாகிய அவித்தை , அகலவிட்டு ஓடும் - உங் 
களைவிட்டு அறவே நீங்கும் . 

( 11 ) 
உடலாங்குகையிலுணர்வாகும் பீடத் 
தடலார்சமாதியிதயத்ததாக 
நடமாடிய குகைநாடியயோகி 
மிடையாகாவண்ணமேசாதிக்குமெல்லவே . 

( அ - ம் . ) உடல் ஆம் குகையில் - தேகமாகிய 
குகையில் , உணர்வு ஆகும் பீடத்து - சங்கற்பமுற் 
பத்தியாகும் ஆசனத்தில் ( இடத்தில் ) , இதயத்த 
தாக - சிதாகாஸவடிவாக , அடல் ஆர் - ( மனதை 
இந்திரியவழி செல்லாது ) வெற்றி பொருந்திய , 


ஞானஸாதக ஸஹாயம் 


155 


சமாதி - அமைதி நிலையை ( சமாதி நிலையை ) , 
நடமாடிய ( இடையறாது ) பழகி , குகைநாடிய 
( தேகத்துக்குள்ளிருக்கும் ) சிதாகாஸத்தைத் தேடி 
யறிந்த , யோகி - இராஜயோகியாகிய ஞானி , மிடை 
ஆகாவண்ணம்- ( பகிர்முகப்பட்ட காலத்துபாஹிய 
திரிசியம் தனக்கு ) அன்னியமென்கிற துவைதம் 
தோன்றாதபடி , மெல்லவே- ( அகத்தில் விளங்கிய ) 
சாதவீக விளக்கமாகவே , சாதிக்கும் - பழகுவன் , 
( பார்ப்பனென்பதாம் . ) 

( 12 ) 
தேவிகாலோத்தரம் . 

கலிவிருத்தம் . 
பிறந்து பெற்றவறிவாற் பெறும்பயன் 
நிறைந்தநீர்முகி னீங்கியவானென 
அறிந்து தன்னை யமலவியாபகம் 
செறிந்து நல்ல தியானத்திருத்தலே . 
( அ - ம் ) நிறைந்த ( நீக்கமற நிறைந்த , நீர்மு 
கில் நீரோடுங்கூடிய மேகங்களெல்லாம் , நீங்கிய 
வான் என - 

நீங்கிய ஆகாசமானது , மாசில்லாமல் 
எப்படி பரிசுத்தமாயிருக்குமோ அதுபோல , அறிந் 
து- ( இந்திரியவழி செல்லும் மனதை உபாதி வை 


156 


ஞானஸாதகஸஹாயம் . 


ராக்கிய விவேகத் துவாரா செல்லாது தடுத்து ) 
இதயாம்பாரத்தை பாவனை செய்து ( அதில் தைல 
தாரைபோல் நிறுத்தி ) , தன்னை - ( அப்படி நின்ற ) 
மனம் , அமலவியாபகம் -நின்மலமாகிய அகண்டா 
காரவிருத்தியை , செறிந்து - அடைந்து , நல்லதி 
யானத்து - ஆநந்த வடிவமாய் விளங்கும் துரிய நிலை 
யாகிய நிர்விகற்ப சமாதியில் , இருத்தலே - நிலை 
பெற்றுநிற்பதே , பிறந்து - மக்களாய் ஜனனமெ 
டுத்து , பெற்ற அறிவால் - பகுத்தறிவைப் பெற்ற 
தினால் , பெறும்பயன் - அடையவேண்டிய (மேன் 
மையான ) பிரயோஜனமாம் . 

( 13 ) 
வள்ளலார் . 
அறுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் 
மோகமெனுங்கடல்கடந்து முத்தியெனுங் 

கரைகாண்பான் முதிர்ந்தநாலாம் 
பாகமெனுமலர்கொண்டுபத்தியெனும் 

புனலாட்டிப்பரிந்து சாத்திச் 
சோகமெனப்பாவித்துத்துரியமெனும் 

விளக்கேற்றிச்சோக நீங்கி 
யாகமெனுங்கோயிலின்கணறிவென் னுங் 
கணபதிக்கேயன்பு செய்வாம் . 


ஞானஸாதகஸஹாயம் . 


157 


( அ - ம் . ) மோகம் எனும்- துன்பமாகிய , கடல்க 
டந்து , ( ஜனனமாணப்பிரவாக ) சமுத்திரத்தைத் 
தாண்டி , முத்தி எனும்-மோக்ஷமென்னும் ( விதேக 
கைவல்லியமாகியபட்டினத்தினடைவிற்கு ) , கரை 
காண்பான் - முடிவாகிய துரிய நிலைவாய்ப்பின்பொ 
ருட்டு , சோகம் என - சிவம் நானென , பாவித்து - 
( இடையறாப் பரைநினைவாய் ) தியானித்து , முதி 
ரந்த - ( அத்தியானமு மிறந்து ) மேன்மையான , 
( இடத்திலுண்டாவதாகிய ) நாலாம்பாகம் எனும் - 
ஞானபூமி ஏழனுள் நான்காவதாகிய சத்வாபத்தி 
யென்னும் , மலர்கொண்டு - அகண்டாகாரவிருத்தி 
யில் பிரிதலின்றி யிருந்து கொண்டு , பத்தி எனும் 
புனல் ஆட்டி - இடையறாது தைல தாரைபோற் 
பழகப்பழக அப்பழக்கமேலீட்டிலுளவாகும் நனவி 
ற்சுழுப்தியானந்தத்திற்றோய்ந்து , பரிந்து சாத்தி 
பிரிதலின்றி நிற்பனவாகிய நிர்விகற்ப சமாதியை 
யடைந்து , துரியம் எனும் விளக்கு ஏற்றி -ஆண்டு 
விளங்குந் துரியநிலை பிராப்தியி ன தீதத்தில் ஐக்கி 
யத்தன்மையாகிய துரியாதீதமென்னும் விதேக 
கைவல்லியத்தை அடைந்து , சோகம் நீங்கி - ( இப் 
பெற்றியான் ) சங்கற்பவாசனாக்ஷயத் தினத்தியந்த 


158 


ஞானஸாதக ஸஹாயம் 


நிவிர்த்தியைப் பெற்று ( நிரங்குச திருப்தனா யிரு 
த்தற்பொருட்டு சற்குருநாதன்பால் உபதேசவுள 
வுகளை நன்குணர்ந்து மனோலய சாதகஞ் செய்யத் 
தொடங்கும் ஜிஞ்ஞாசுகளனைவரும் பிரதமத்தில் 
ஏகாந்தஸ் தலத்தை யடைந்து யோக நூலிற் கூறிய 
படி சரீரத்தை செவ்வனே நிறுத்தி கண்களை மூடி 
க்கொண்டு இந்திரிய வழி மனதை விடாது ) ஆகம் 
எனும் கோயிலின்கண் அறிவு என்னும் கணப 
கே - தேகாலயத்தினுள் விளங்கும் சங்கற்ப உற்ப 
ததி ஸ்தானத்திலேயே , அன்பு செய்வாம் - மனதை 
பொருந்தும்படி நிறுத்துவாம் . 

( 14 ) 
பிரபுலிங்கலீலை . 
அறுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
இருந்தபடிகுகேசனை நீயறிவையெனி 

னின் பிறவியெனுநோய் தீர்ந்து 
பொருந்து றுவைபேரின்பமென்றமலன் 

கூறவவன் போற்றியெந்தாய் 
பரிந்தருள் செய்குபேனெ னுமொழிப்பொ 

ததுகூறப்படுவான் யாவன் ( ருளே 
றெரிந்துண ரவருள் செய்வாயென் றுதொழ 
வெம்பெருமான் செப்புகின்றான் . 


ஞானஸாதக ஸஹாயம் . 


159 


( அ - ம் . ) இருந்தபடி - ( மனதை யுதித்தவிடத் 
தில் நிறுத்தி யவ்விடத்தில் எத்தன்மையாயிருக்க 
வேண்டுமோ ) அவ்வண்ண மிருந்து , குகேசனை 
( அவ்விடத்தில் விளங்கும் ) குகேசனென்பவனை , 
நீ அறிவை எனின் -நீயுணர்வாயாயின் , நின்பிறவி 
எனும் நோய் உனக்குண்டாகும் ஜனன மரணப்பி 
வாகத் துன்பத்துக்கேதுவாகிய சங்கற்பவாசனை 
களென்கிற வியாதியினின்று , தீர்ந்து நீங்கப்பெற் 
று , பேரின்பம் -ப்ரஹ்மாநந்தத்தை , பொருந்துறு 
வை என்று அடைவாயென்று , அமலன்கூற - அல் 
லமாப்பிரபுவாகிய குருநாதன் ( அநுக்கிரகித்துச் ) 
சொல்ல , அவன் - அக்கோரக்கன் , போற்றி- துதித் 
து , எந்தாய்- ( ஜனன மரணப்பிரவாகத் துன்பக் 
டலிலிருந்த வென்னை முத்திக்கரையேற்ற வந்த 
ருளிய ) எமதுகர்த்தனே , பரிந்து அருள்செய் - 
மிக்கவன்போடு அருள் செய்க , குகேசன் எனு மொ 
ழிப்பொருள் - குகேசனென்னு மொழிக்கருத்தம் , 
எது யாது , அது கூறப்படுவான் யாவன் - அம்மொ 
ழியால் பெயரிட்டழைக்கப்படுபவன் யாவன் , 
ரிந்து உணா - ஐயந்திரிபின்றியான் உணரும்படி , 
அருள் செய்வாய் என்று- அநுக்கிரகிக்கவேண்டுமெ 


கட 


வ 


160 


ஞானஸாதகஸஹாயம் . 


ன்று , தொழ -வணங்க ( அதற்கு ) , எம்பெருமான் 
எமது குருநாதனாகிய அல்லமன் , செப்புகின்றான் 
திருவாய்மலர்ந் தருளுகின்றான் . 

( 15 ) 
குகையிதயமதன்கணமரிறையீச 

னென் றுபொருள் குறித்துக்கொண்மோ 
நிகழனையகுகேசமொழியுடையன் யான் 

றானெனவேநிமலன் கூற 
வகமகிழமுகமலர்ந்துசித்தனறைகுவ 

னீயேயாகிலுன் றன் 
முகையவிழ்மென்மலர்க்கர 

கரத்திற்சிவலிங்கங் 
கொண்டதென்கொன்மொழிதியென் றான் . 
( அ - ம் . ) குகை 

குகை எனப்படுவது , இதயம் 
என்று இருதயாம்பாமென்றும் , அதன்கண் அவ் 
விருதயாம்பாத்தில் , அமர்- எழுந்தருளிய , இறை 
துரியத்தை , ஈசன் என்று - ஈசனென்றும் , பொ 
ருள் - அர்த்தமாக , குறித்துக் கொண்மோ - குறி 
த்துக்கொள்ளுதி , நிகழ் - ( இருதயாம்பரத்தில் ) வி 
ளங்காநின்ற , அனைய - அத்தகைய தாகிய , குகேச 
மொழியுடையன் - குகேசனென்னுஞ் சப்தத்துக்கு 


ஞானஸாதக ஸஹாயம் . 


161 


- நா 


ரிய துரியசிவன் , யான் தான் எனவே நானே 
யென்று , நிமலன் - அல்லமாப்பிரபு , கூற சொல்ல , 
அகமகிழ முகமலர்ந்து உள்ளங்களிப்போடு கூடிய 
முகமலர்ச்சி கொண்டு , சித்தன் - கோரக்கன் , 
அறைகுவன் - சொல்லத்தொடங்கி , நீயேயாகில் 
துரிய சிவம் நீயே யாகில் , உன் தன் -உன்னுடைய , 
முகை அவிழ் - அரும்பென்னு 

அரும்பென்னு முறுக்கவிழ்ந்த , 
மெல் மலர் - மெல்லிய தாமரை மலர்போன்ற , 
ரத்தில் - உள்ளங்கையில் , சிவலிங்கம் கொண் 
து -சிவலிங்கத்தை யேற்றிருப்பது , என் கொல் - 
யாது காரணம் , மொழி என்றான்-சொல்லென்று 
கேட்டனன் . 

( கசு ) 


* மகாவாக்கியத்தை ஜபிக்காமல் 
ஜபித்தல் என்பதற்குப் பிரமாணம் . 


தேவாரம் . 
முன்னமவனுடையநாமங்கேட்டாள் 

மூர்த்தியவனிருக்கும் வண்ணங்கேட்டாள் 
பின்னை மவனுடையவாரூர்கேட்டாள் 
பெயர்த்துமவனுக்கேபிச்சியானாள் 

10 


162 

ஞானஸாதகஸஹாயம் . 
அன்னையையுமத்தனையுமன்றேநீத்தாள் 

அகன்றாளகலிடத்தாராசாரத்தைத் 
தன்னைமறந்தாடன்னாமங்கெட்டாள் 

தலைப்பட்டாணங்கைதலைவன்றாளே . 
[ இளம்பருவத்திலேயே தன்னைப்பிரிந்து யாத் 
திரைசென்ற நாயகன் நெடுநாளாகியும் வாக் 
காணாது புருஷ சையோகமற்று சோகமுற்றிருந்த 
நாயகியைத் தோழி பார்த்து நாயகன் பெயரைக் 
கூறி அதோ வருகின்றானென , நாயகியானவள் 
எத்திக்கி லென வினாவி , தோழியாற் றிசையறிந் 
தந்தத் திக்கிலேயே சிந்தனைவைத்து நோக்க 
நோக்கப் புருஷன் சமீபத்தில் வருதலைக்கண்ணு 
றவே மயிர்ச் சிலிர்த்தலிட்டு , அவன் தலைப்பட , 
( முற்பட ) தாய் தந்தையரையும் மறந்து பிறிது 
யாதொன்றுந்தோன்றா வண்ணம் பித்துகொண்டு 
அச்சத்தைவிட்டு தன்னையு மறந்து பாவசமுற்றா 
ளென்பதை முன்னிட்டு : 

ஆத்மாவை நாயகனாகவும் 

ஜீவனை தந்தையாகவும் 
மனதிற்கு , அவித்தையைத் தாயாகவும் 

விவேகத்தைத் தோழியாகவும் 
தேஹத்தை அவித்யாபுரமாகவும் , 


ஞானஸாதகஸஹாயம் . 163 
உருவகித்து தேக வயப்பட்ட ஆத்மஸொ ரூபம் 
இந்திரிய சகிதமாய் விடயங்களின் மீது யாத்திரை 
செல்லும் பெற்றியான் , அவ்வாத்ம ஸொரூபத் 
தின் எதார்த்த நிலையைக்காணாது சோக மோக 
முற்றிருக்குஞ் சமயத்தில் அருந்த ஜன்ம புண்ணிய 
பரிபாக விசேடத்தாற் சற்குருநாதன் வாய்க்கப் 
பெற்று , அன்னோன் பால் , ஆத்ம ஸொரூபத்தின் 
நிஜஸ்திதியை யடைதற்குரிய வுபதேச வுளவு 
களை யறிந்தபின் ஏகாந்தஸ்தலத்தை யடைந்து 
மனோலய சாதகஞ்செய்யத் தொடங்கிப் பழகும் 
போது ஆத்ம ஸொரூபத்தின் பிராப்தி நிகழ்வ 
தற்கு முன் ஆண்டுண்டாகும் பிரதிபந்தங்களுக் 
குச் சோர்வுபடும் மனதை யச்சமயம் விவேகத் 
தால் , பூகித்து சற்குரு கிருபாவீக்ஷண்யத்தால் 
பெற்ற வருட்பார்வையிலேயே திருப்பி தைல 
தாரைபோனிற்கும் பரிபாக ஸ்திதியிலுளவாகும் 
அநுபவங்களைப்பெற்று ஸொரூபத்தோடு மனம் 
இரண்டறக் கலத்த லென்னுந் துறையி லித் 
தேவாரங் கூறப்பட்டிருக்கின்றது .) 

( அ - ம் . ) முன்னம் அவனுடைய நாமம் கேட் 
டாள் - ஆத்ம சை யோகமற்று இந்திரியவழி 


164 


ஞானஸாதகஸஹாயம் . 


சென்று தேஹோஹமென்றறிந்து சோக மோக 
முற்றுழலும் மனமானது ( அநந்த ஜன்மங்களிற் 
செய்திராநின்ற நிஷ்காமிய புண்ணிய பரிபாக 
மேலீட்டால் சற்குருநாதன் கிடைக்கப்பெற் 
றன்னோனா ல நுக்கிரகிக்கப்பட்ட மஹாவாக்கிய 
( ஆத்மநாட்டம் ) அநுசந்தான வுளவுகளை நன்கு 
ணர்ந்தபின் ஏகாந்த ஸ்தலத்தையடைந்து யோக 
நூலில் விதித்த வண்ணம் தேகத்தைச் செவ் 
னே நிறுத்தி கண்களை மூடிக்கொண்டு மனதை 
யிந்திரியவழி விடாது தடுத்து ) பிரதமத்தில் 
ப்ரஹ்ம சாக்ஷாத்காரத்தையே சிந்தித்து , மூர்த்தி 
அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள் - அப்படி 
சிந்திக்கும் சிந்தனையில் மனதை நிறுத்தாது அச் 
சப்த முதிக்குமிடத்திலேயே நிறுத்தி , பின்னை 
அவனுடைய ஆரூர்கேட்டாள் தைல தாரை 
போல் நாட்டம் நிலைத்த பிறகு உள்ளத்தில் 
ப்ரஹ்ம ஸொரூபத்தின் லேசமாகிய ஒருவிதக் 
குளிர்ச்சியுண்டாகியதிலேயே மனம் பிரிதலின்றி 
யிருக்க , பெயர்த்தும் அவனுக்கே பிச்சி ஆனாள் - 
மீண்டும் அப் பிரஹ்ம ஸொரூபத்திலேயே மனம் 

பாக்கிரதையைப் பொருந்தி , அன்னையையும் 
அத்தனையும் அன்றே நீத்தாள் அகண்டாகார 


ஞானஸாதகஸஹாயம் . 165 
விருத்தியுதயமாகி அவித்தையையும் ஜீவபோதத் 
தையு மக்கணமே நாசஞ்செய்து , அகல் இடத்து 
ஆராசாரத்தை அகன்றாள் - நாசமானவிடத்து 
ஆநந்தபோதம் ஜனித்து அசத்பிரதீதிகள் ஒன் 
றுந்தோன்றாது ( அதனால் ) , தன்னை மறந்தாள் 
மனோவிளக்கமற்று , தன்னாமம் கெட்டாள் - மனம் 
என்கிற பேரும் நீங்கி , தலைப்பட்டாள் நங்கை தலை 
வன்றாள் - அதனால் திரிபுடிாகிதமான நிர்விகற்ப 
சமாதியையடையும் . 

கைவல்லியம் . 
அறுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
ட நீரின் மேகநீரிற்கண்டவா 

னிரண்டும் பொய்யே 
குடவானும் பெரியவானுங் 

கூடியொன்றாமெப்போதும் 
இடமானபிரமஞ்சாக்ஷி 

பிரண்டுமெப்போதுமேகம் 
திடமாகச்சுவா நுபூதி 
சிவோகமென்றிருந்திடாயே . 

( அ - ம் . ) கடநீரில் - கடஜலத்திலும் , மேக 
நீரில் மேகஜலத்திலும் , கண்டவான் இரண்டும் 
பிரதிபிம்பித்திருக்கின்ற ஜலாகாசம் மேகாகாசங் 


166 


ஞானஸாதகஸஹாயம் . 


களிரண்டும் , பொய்யே ( உபாதிகளாற் கற் 
பிதங்களாதலால் மித்தையே , குடவானும் - கடா 
காயமும் , பெரியவானும் - மகாகாயமும் , எப்போ 
தும் - காலத்திரயத்திலும் , கூடி - கலந்து ( பேதமில் 
லாமெலெப்படி ) , ஒன்றாம் - ஏகமோ ( அப்படி ) , 
இடம் ஆன - எவற்றிற்கு மிடமாயுள்ள ( அதாவது 
வியாபக மென்றபடி ) , பிரமம்-ப்ரஹ்மமும் ,சாக்ஷி 
--கூட ஸ்தனும் , இரண்டும் - ( ஆகிய ) இரண்டும் , 
எப்போதும் சர்வகாலமும் , ஏகம் - ஐக்கியமேயாம் 
( ஆகலின் ) , திடம் ஆக - இவ்வைக்கிய வநுபவம் 
சம்ஸ யாதி பிரதிபந்தமின்றித் திட மாதற் 
பொருட்டு , சிவோகம் என்று -சிவமே நான் நானே 
சிவமென்று நிதித்தியாசித்து , சிவாநுபூதி - நிதித்தி 
யாசன பரிபாக வசத்தாலுளதாகும் அத்வைதா 
வஸ்தாநு ரூபமான ப்ரஹ்மா நு பூதியில் , இருந்தி 
டாய் - இருந்திடுதி . 

வள்ளலார். 

கலி விருத்தம் . 
சிந்தனை புறஞ்செலாச் சிவோகம்பாவனை 
சந்ததமுஞற்றிடிற் சமாதிவந்துறும் 
அந்தநற்சமாதியா லறிவுமேலிடும் 
இந்தகன்னிலையிலே யிருக்கற்பாலையே . 


ஞானஸாதகஸஹாயம் . 


167 


டி 


( அ - ம் . ) சிந்தனை புறம் செலா- மனதை இந்திரி 
யக் கூட்டங்களிற் செலுத்தாது வைராக்கியத்து 
டன் ஹிருதயாம்பரத்தில் நிறுத்தி , சிவோகம் 
பாவனை - சிவமே நான் நானே சிவமென்கிற பாவ 
னாலக்ஷியத்தை , சந்ததம் -சதாகாலமும் , உஞற்றி 

ல் -ஊக்கத்தோடு அப்பியாசஞ்செய்யின் , சமாதி 
வந்துறும் - மனம் ஸொரூபத்தில் ஏகாக்கிரதை 
யடையும் , அந்த நல் சமாதியால் - ( அவ்விடத்தி 
லுண்டாகாநின்ற ) அவ்வாநந்தத்திலிடையறா பரி 
சயஞ் செய்வதால் , அறிவுமேலிடும் - ஆநந்தாதீத 
நிலை வாய்க்கும் , இந்த நல் நிலையிலே - இவ்வாநந் 
தாதீத ஸ்திதியிலேயே , இருக்கற்பாலையே- பிரித 
லின்றி யிருக்கக்கடவாயாக . 

ரிபு கீதை. 
எண்சீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
அங்கமுதலணுவுமிலாதகண்டாகார 

மாகியுளவத்துவிதபாசிவத்தைச் 
சங்கமறச்சந்ததமுஞ்சிவோகமென்னுஞ் 

சலியாதபாவனையாற்பூசைசெய்து 
துங்கபாசிவகருணை திடமாய்ப்பெற்றுத் 
தொடருமனோவிகற்பமெலாமுடனேதீர்க் 


168 


ஞானஸாதக ஸஹாயம் . 


பங்கமிலாப்பரமசிவபோதங்கூர்ந்து 

பரமசிவபத்தனுநானானேனையா . 
( அ - ம் . ) ஐயா - சற்குரு நாதனே ! அங்கமுதல் 
தேஹோஹவுபாதிகள் , அணுவும் இலாது இறை 
யளவேனுமிலாத , அகண்டாகாரமாகியுள் - பரிபூர 
ணமாய்விளங்குகின்ற , அத்துவித - துவைதப்பிர 
தீதியற்ற , பரசிவத்தை - ப்ரஹ்ம ஸொரூபத்தை , 
சங்கம் அற - இந்திரிய கூட்டங்களில் மனதை 
இறையளவேனும் செல்லாவண்ணம் ( வைராக்கி 
யத்தோடு ஹிருதயாம்பரத்தில் நிறுத்தி ) , சந்தத 
மும் - சதாகாலமும் , சிவோகம் என்னும் - சிவமே 
நான் நானே சிவம் என்னும் , பாவனையால் - பாவனா 
லக்ஷியத்தில் ,சலியாத - சோர்விலாத ,பூசைசெய்து 
-( பிரிதலின்றிய ) அப்பியாசஞ்செய்து , ( அதனது 
பரிபாகத்திசையிலுளவாகும் ) துங்க பரிசுத்தமா 
கிய , பரசிவ கருணை திடமாய்ப்பெற்று- அகண்டா 
கார விருத்தியில் நிலைபெற்று , தொடரும் ( அதன் 
பின் தொன்றுதொட்டு ) தொடராநின்ற , மனே 
விகற்பம் எலாம் - மனோசஞ்சலமாகிய சங்கற்ப 
வாசனைகளெல்லாம் , உடனே தீர்ந்து- அக்கணமே 
நாசமடைந்து , பங்கம் இலா - எஞ்சுதலில்லாத 


யான் , 


ஞானஸாதகஸஹாயம் . 169 
( குறைவில்லாத ) , பரமசிவபோதம் கூர்ந்து - 
மேலான சிவபோதத்தை யடைந்து , நான்- ( ஜீவ 
போதமாயிருந்த ) 

பரமசிவ பத்தன் 
ஆனேன் - ப்ரஹ்மாநந்தனா யிருக்கின்றேன் . 

பிரபுலிங்கலீலை . 
அறுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
நெஞ்சஞ்சோகம்பாவனையினிற்க 

நிறுத்திவிடயங்க 
ளஞ்சுந்துறவாத்துறந்தசிவயோகியொருவ 

னடியிணையிற் 
அஞ்சுந்திருமான் முதலமாருள்ள மவனைத் 

துதித்திறைஞ்சா 
தெஞ்சுந்தவமாமுனிவரிலை 
யெனநான்மறையுமியம்புமால் . 
( அ - ம் ) நெஞ்சம் - மனம் , சோகம்பாவனையில் - 
சிவனே நான் நானே சிவனென்னும் பாவனா 
லக்ஷிய நிலையில் , நிற்க- தைல தாரைபோல் கலங் 
காது நிற்க , நிறுத்தி-இடைவிடாது நிறுத்தி , விட 
யங்கள் அஞ்சும்- சப்த ஸ்பரிச ரூபாச கந்தமாகிய 
வைந்துவிஷயங்களையும் , துறவாத்துறந்த- (இரு 
வகைப்பற்றும் ஆன்மாவையன்றி யின்றாகவும் 
அன்றாகவுமுள்ளவாறு கண்ட விடத்து பிராரத் 


170 


ஞானஸாதகஸஹாயம் . 


துவ வசத்தாய் நுகர்தற்குரிய புலன்கள நுபவம் 
நிகழினும் அப்போகங்களில் சாமான்னியவிசேஷ 
பாவமற்ற , சிவயோகி - சகஜசமாதியைத் திடமா 
கப்பெற்று கிருதகிருத்தியனான , ஒருவன் - ஒப்பற்ற 
புருடனுடைய , அடியிணையில் - உபயபாதங்களில் , 
திருமால் முதல் - விஷ்ணு முதலிய , அமார் உள் 
ளம் - தேவர்களின் மனம் , துஞ்சும் - ஆநந்த நித் 
திரை செய்யும் , ( அதாவது பரவசப் பட்டிருக்கு 
மெனின் ) அவனை- அங்ஙனமாகிய சிவயோகியை , 
துதித்து இறைஞ்சாது - தோத்திரஞ்செய்து 
அடைக்கலம் புகாமல் , எஞ்சும் - மிகுதியாய்நின்ற , 
தவமாமுனிவர் - தவ நிலையிற் சிறந்த ருஷிகள் , 
இலை என - இல்லையென்று , நான்மறை - நான்கு 
வேதங்களும் , இயம்பும் - ( இடையறாது ) முறை 
யிடாரிற்கும் . 

சங்கராசாரியர்ஷட்கம் . 
எழுசீர்க்கழிநெடிலடியாசிரிய விருத்தம் . 
அனித்தியபூதத்தேகநானன்று 

விந்தியத் தாங்ககானன்று 
நனித்தவாங்காரபிராணவர்க்கங்களன்று 
நற்புத்தியுமன்று 


ஞானஸாதகஸஹாயம் . 171 
தொனித்திடுந்தாரம்மனை செல்வங்களுக்குத் 

தூரமாஞ்சாக்ஷிநானென்றுந் 
தனித்து நித்தியமாய்ப் பிரத்தியவாள்மாவாம் 

தற்பதப்பொருளதாஞ்சிவோகம் . 
( அ - ம் .) அனித்திய நாசமடைகின்ற , பூததேகம் 
பஞ்சபூதங்களால் ஸ்தூலீகரித்த அன்னமயகோ 
சம் , நான் அன்று - ஆத்மஸொரூபமல்ல , இந்திய 
இந்திரிய , தரங்கம் -சமுதாயகலக்கங்களும் , நான் 
அன்று - ஆத்மஸொரூபமல்ல , நனித்த - உதவி 
யற்ற , ஆங்காரம் - அகங்காரதத்துவமும் , பிராண 
வர்க்கங்கள் அன்று பிராண சமுதாயங்களும் ஆத்ம 
ஸொரூபம் அல்ல , நல் நன்மையைத் தருவதற் 
கேதுவாகிய , புந்தியும் அன்று - புத்திதத்துவமும் 
ஆத்மஸொரூபமன்று , தொனித்திடும்- ( ஜனனமா 
ணப் பிரவாகத் துன்பமுண்டாக்க ) முதற்காரண 
மாயுள்ள முச்சாமக்கிரியைகளென கோஷிக்கும் , 
தாரம் - மனைவி , மனை - மண் , செல்வம் - பொருள் 
( ஆகிய விம்மூவாசையின் அவாவைமேற்கொண்ட 
புருடர்களுக்கு ) , தூரமாம் - எட்டப்படாததா 
யுள்ள , சாக்ஷி நான் என்றும் சாக்ஷித்தன்மையார் 
தனது மனதை நிறுத்தி , தனித்து - களங்காகித 


172 


ஞானஸாதகஸஹாயம் . 


- 


மாய் , நித்தியமாய் - அழிவற்றதாயும் , பிரத்திய 
ஆன்மாவாம்- பிரத்தியேக ஸொரூபமாம் , தற்பதப் 
பொருளது - ஐக்கியநிலையை , ஆம் அடையும் 
பொருட்டு , சிவோகம் - சிவமே நான் நானே சிவ 
மென்னும் பாவனாலக்ஷியத்தில் நிறுத்துவாம் . ( சு ) 

வள்ளலார் . 

வெண்பா . 
கல்லாலமர்ந்தாரைக்கண்மூன் றுடையா 
ரைச் , சொல்லாமற்சொல்லவந்த தூயாரைப் 
- பல்காலும் , சிந்திசிவோகஞ்சிவோகம் 
சிவோகமென , வந்திபிறப்பறுமாணா. 

( அ - ம் . ) மாணாமாணாக்கனே ! கல் ஆல் - கல் 
லால விருக்ஷத்தினடியில் , அமர்ந்தாரை-தக்ஷிணா 
மூர்த்தங் கொண்டெழுந்தருளின வராயும் , கண் 
மூன்று உடையாரை - திரிநேத்திரங்களை யுடை 
யோராயும் , சொல்லாமல் சொல்லவந்த (சநகர் 
சநந்தார் - சநாதரர் - சநற்குமாரர் என்கின்ற நால் 
வரது தர்க்கங்களையும் சின்முத்திராங்சமான 
மௌன நிலையிலிருந்து நீக்கி ) சுவா நுபவத்தை 
யுணர்த்தவந்த , தூயாரை - பரிசுத்தமுடையாாயு 
முள்ளவரை ( அகத்தின் கண் நிதர்சனமாய் உண 


ஞானஸா தகஸஹாயம் . 


173 


ரும் பொருட்டு ) , பல்காலும் - அநவாதமும் , சிவோ 
ம் சிவோகம் சிவோகம் என -சிவமே நான் நானே 
சிவமென்று , ( சதா பரைநினைவாய் ) சிந்தி - மன 
னஞ் செய்யக்கடவாய் ( இவ்வாறு செய்யும் பரி 
பாகதிசையில் சமாதிநிலையை யடைந்து அத்தறு 
வாயில் அகண்டாகார விருத்தியு தயமாகி ) , வந்தி 
பிறப்பு அறும் வருத்துகின்ற ஜனனமாணப் பிர 
வாக துக்கங்களுக்கேதுவாகிய சங்கற்பமும் வாச 
னையும் க்ஷயத்தை யடையும் . 

பிரபுலிங்கலீலை 
அறுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
வானமல்லேன்வளியல்லே 

னழனீரல்லேன் மண்ணல்லேன் 
ஞானமல்லேன்வினையல்லே 

னானே சிவமென்றெண்ணினோ 
னூனமில்லாவொருசிவமே 

யாவனிவ்வா றுன்னாதா 
னீனமெல்லாமுடையவுடம் 
பெடுத்துச்சுழலுமெஞ்ஞான்றும் . 
( அ - ம் . ) வானம் அல்லேன் - ஆகாயமல்லன் , 
வளி அல்லேன் - காற்றுமல்லன் , அழல் நீர் அல் 


174 


ஞானஸாதக ஸஹாயம் . 


லேன் - அக்கிரியும் அப்புமல்லன் , மண் அல்லேன் 
பிருதிவியுமல்லன் , ஞானம் அல்லேன் - புத்திதத்து 
வமுமல்லன் , வினை அல்லேன் - மனோதத்துவங்களி 
லொன்று மல்லன் ( ஆகலின் , ) நானே சிவம் என்று 
எண்ணினோன்- (மேற் கூறியவைகளுக் கெல்லாம் 
விலக்ஷணமாக நின்று ) நானே சிவம் சிவனே 
நானென்று திடங்கொண்டுமனனஞ்செய்வோன் , 
ஊனமில்லா - தேகோபாதிகளில்லாத , ஒரு - ஒப் 
பற்ற , சிவமே யாவன் - சிவவடிவாகவே விளங்கு 
வன் , இவ்வாறு இவ்வண்ணம் , உன்னாதான் - 
னஞ் செய்யாதவன் , ஈனம் எல்லாம் உடைய 
எல்லாத் துன்பமும் ஒருங்கே திரண்டு வடிவமாக 
வுடைய , உடம்பு - தேஹத்தை , எஞ்ஞான்றும் 
சதாகாலமும் , எடுத்து - பிரவாகரூபமாக எடுத்து , 
சுழலும் - ( அதனோடு இன்பதுன்பத்தாக்குகளில் ) 
சுழலாநிற்பன் . 

( அ ) 
ஓசப்தம் உதிக்கிற இடத்தையே நாடுதல் 

என்பதற்குப் பிரமாணம் . 

திருக்குறள் வெண்பா . 
இலங்கிழாயின்றுமறப்பினென்றோண்மேற் 
கலங்கழியுங்காரிகைநீத்து . 


ஞானஸாதகஸஹாயம் . 175 
( பரி - உரை . ) விளங்காநின்ற விழையினையுடை 
யாய் , காதலரை இன்று யான் மறப்பேனாயின் ,, 
மேலுங்காரிகையென்னை நீப்ப என்றோள்கள் வளை 
கழல்வனவாம் . 

( அ - ம் . ) இலங்கு இழாய் இன்றுமறப்பின் - சற் 
குருவாற்பெற்ற அருட்பார்வையில் மனதை தைல 
தாரைபோல் நிறுத்திப் பழகுங்காலத்து சப்தஸ்பரி 
சாதிகளி றந்து தைல தாரையென்கிற நினைவுமற்று 
எதார்த்தசுகமு முதயமாகாமல் பகிர்முகப்படப் 
பிரியமுமில்லாம லிருக்கு மத்தறுவாயில் சுழுப்தி 
யல்லது மனோராஜ்ஜியம் வரக்கூடும் , அப்போது 
தீவிரதரனாகிய ஜிஞ்ஞாசு , மேற் சொல்லியவைக 
ளுக்கு ஆதாரமாகியும் , உளதை யிலதாகவும் இல 
தை யுளதாகவு முண்டுபண்ணும் 

அகடி தகடனா 
கடன சாமர்த்தியமுள்ள மாயையே எனக்கண்டு 
அதன்வயப்படாது அம்மாயாமலத்தை விளக்கி 
வைக்கும் ஆன்ம விளக்க நாட்டத்துடன் எதிரிட்டு 
நோக்கி , இச்சமயத்தில் , அந்நாட்டத்தையே 
இடையறா நோக்காது பிரிவேனாயின் , மேல் 
பிரிந்த உத்தரக்ஷணத்தில் , காரிகை- தைல தாரை 
போல் நிலைத்தவிடத்திலுள தாய வோர்வித ) விஸ் 


176 


ஞானஸாதகஸஹாயம் . 


ராந்தியானது , நீத்து - ( என்னைவிட்டு நீங்க , என் 
தோள் - என துமனம் கலங்கழியும் - துன்பமடையா 
நிற்கும் , ( ஆகையால் எத்தகைய துன்பம் வரினும் 
இடையறாது நோக்குதலே தகுதியுடைத்தாம் . ) 

தாயுமானவர்பாடல் . 

கண்ணி . 
வானந்தமண்ணினந்தம்வைத்துவைத்துப் 
பார்க்கவெனக் , கானந்தந்தந்தவாசேபராபரமே . 

( அ - ம் . ) மண்ணின் - பிருதிவிக்கு , அந்தம் - 
முடிவாகிய ஆகாசத்தில் , வைத்து பார்க்க மனதை 
நிறுத்தல் , தைல தாரைப்போலிருக்க ( அதனால் ) 
வான் அந்தம் - ஆகாசத்திற்கு முடிபாகிய ஸொக ரூ 
பத்தில் , வைத்து - மனம்பொருந்த , எனக்கு 
எனக்கு , ஆநந்தம் தந்த -ப்ரஹ்மாநந்தத்தை விளை 
விக்கச்செய்த , அரசே - அகண்டாகார விருத் 
தியே , பராபரம் - மேலான துரியஸொரூபம் . ( உ ) 
வண்டாய்த்து வண்டுமௌனமலரணைமேற் 
கொண்டார்க்கோவின் பங்கொடுப்பாய்பராபாமே . 

( அ - ம் .) மௌனமலர் அணைமேல் - சங்கற்ப 
உற்பத்திஸ்தானத்தில் , வண்டாய் துவண்டு 
மனதை தைல தாரைபோற் பிரிதலின்றி நிறுத்த 


ஞானஸாதக ஸஹாயம் . 


177 


சப்த ஸ்பரிசாதிகளிறந்து , கொண்டார் க்கோ 
மனம் ஸொருபத்தி லேகாக்கிரதைய டைந்து 
அகண்டாகார விருத்தி யுதயமாகி யவித்தை நாச 
மடைந்தவ்விருத்தி நிலைபெற்றவர்களுக்கே , இன் 
பம் கொடுப்பாய் பராபரமே - நனவிற் சுழுப்தி 
யாநந்தம் அதிகரித்து அதனிறுதியில் துரிய 
ஸொரூபமாய் விளங்கும் . 


அறுசீர்க்கழிநெடிலடியாசிரிய விருத்தம் . 


உறவுடலையெடுத்தவரிற்பிரமாதியேனு 

முனையொழிந்து தள்ளற் 
கறவுமரி தரி தன்றோவிகபரமுமுன்னை 

யன்றியாவதுண்டோ 
வறிதிலுன்னையசத்தென்னல் வழக்கன்று 

சத்தெனவேவாழ்த்துவேனென் 
சிறுமைகெடப்பெருமையினின்சென்ம 

தேயத்தினினீசெல்லல் வேண்டும் . 
( அ - ம் . ) உற - மிகவும் , உடலை எடுத்தவரில் 
தேஹோஹ உபாதியை மேற்கொண்டவர்களிலே , 

11 


178 


ஞானஸாதகஸஹாயம் . 


பிரமா தியேனும் - பிரமாமுதலானவரானாலும் , உனை 
ஒழிந்து - உன்னை ( மனதை ) நீங்கி , தள்ளற்கு 
சமாதி சுகத்தில் பிரிதலின்றியிருத்தற்கு , அறவும் 
மிகவும் , அரிது அரிது அன்றோ - அருமைக்கு 
மருமையாகு மல்லவா , இகபாமும் - பந்தமோக்ஷ 
போகங்களும் , உன்னை அன்றி உன்னை ( மனதை ) 
யல்லது , ஆவது உண்டோ - கைகூடுவ துளதோ , 
வறிதில் வியர்த்தமாக,உன்னை அசத்து என்னல் - 
உன்னை ( மனதை ) அசத்தென்று சொல்லுதல் , 
வழக்கு அன்று நியாயமல்ல , சத்து எனவே 
வாழ்த்துவேன் ஸொரூபமென்றே 
சய்யா நிற்பேன் , என் சிறுமைகெட - ( அப்படி 
மனனஞ் செய்வதா 

செய்வதால் அபேதத்தன்மையாய் 
நிலைத்து அகண்டாகார விருத்தியுதயமாகி ) எனது 
அவித்தை நாசமடைந்து பாமாநந்தப் பிராப்தி 
யுண்டாக , பெருமையின் ( இந்திரியவழிசெல் 

ஆகாச நாட்டத்தில் தைல தாரைபோல் 
( நின்ற ) அச்சிறப்புடன் , நின் சென்மதேயத்து 
உன் ( மன தின் ) உற்பத்தி ஸ்தானமாகிய ஸொரூ 
பத்தில் , இனி நீ செல்லல் வேண்டும் - இத்தறுவா 
யில் நீ ( மனம் ) ஏகாக்கிரதை யடைதல் வேண்டும் . 


மனன 


லாது 


ஞானஸா தகஸஹாயம் . 179 
எண்சீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
நினைவொன்று நினையாமனிற்கினகமென்பார் 

நிற்குமிடமேயருளாநிட்டையருளொட்டுக் 
தனையென்றுமறந்திருப்பவருள்வடிவானது மேற் 
றட்டியெழுந்திருக்குமின்பந்தன் மயமேய துவாம் 
பினையொன்றுமிலையந்தவின்பமெனுநிலயம் 

பெற்றாரேபிறவாமைபெற்றார் மற்றுந்தான் 
மனையென்றுமகவென்றுஞ்சுற்றமென்றுமசுத்த 
வாதனையா மாசையொழி மன்னொரு சொற் 

( கொண்டே , 
( அ - ம் .) மன் - நிலைபெற்ற (ப்ரஹ்ம சாக்ஷாத் 
காரத்தை யகத்தின்கணுணர்ந்த சற்குருநாதனால் 
பெறப்பட்ட ) , ஒரு - ஒப்பற்ற , சொல் கொண்டு 
மகாவாக்கிய அநுசந்தான வுளவுகளை யுபதேச 
வாயிலாய் நன்குணர்ந்து கொண்டு ( பின்னர் ) , 
மனை என்றும் - பெண் சாதி என்கிற ஆசையும் ,மகவு 
என்றும் - மைந்தர்களென்கிற ஆசையும் , சுற்றம் 
என்றும் - உறவினரென்கிற ஆசையும் , அசுத்த 
வாதனையாம் ஆசை - சுத்தமல்லாத , ( மேற்சொல் 
லியவைகளுக்கிருப்பிடமாகிய ) தேகப்பற்றை , ஒழி - 
ஆகாச பாவனையில் தைல தாரைபோல் நிற்றலால் 


180 


ஞானஸாதக ஸஹாயம் . 


கின் 


நீக்கு , ( அவ்வாறு நீங்கியவிடத்தில் ) நினைவு ஒன் 
றும் - யாதொரு சங்கற்பமும் , நினையாமல் நிற் 

- உண்டாகாமல் ( எண்ணம் அற்று ) அடங் 
கின் , அகம் என்பார்- ( அவ்வா றடங்கின விடமே ) 
ஸொரூபமென்பர் மேலோர் , நிற்கும் இடமே 
அடங்கின அந்த இடமே , அருளாம் நிட்டை - 
ஸொரூப சமாதி , அருள் ஒட்டும் - அச்சமாதியில் 
அகண்டாகார விருத்தி யுதயமாகும் , தனை என் 
றும் மறந்து இருப்ப ( அவ்வகண்டாகார விருத்தி 
சில் ) ஜீவபோத மெழாவண்ணம் பிரிதலின்றி திட 
வைராக்கியத்துட னிருக்கின் , மேல் அதற்கு 
மேல் , அருள் வடிவானது . துரிய ஸொரூபமானது , 
தட்டி எழுந்திருக்கும் - நிதரிசனமாய் விளங்கா 
நிற்கும் , தன்மயமே தனது ஸொரூபமேயாம் , 
இன்பம் சகஜாநந்தமும் , அதுவாம் - அதுவே 
யாகும் , பினை ஒன்றும் இலை - அவ்விடத்திலன் 
னிய பிரதீதிபிறி தொன்றுமில்லை , அந்த இன்பம் 
எனும் நிலயம் பெற்றாரே அத்தகைய சகஜாநந்த 
ஸதிதியை யடையப் பெற்றவர்களே , பிறவாமை 
பெற்றார் - ஜனன மாணப் பிரவாகத் துன்ப மின்மை 
யாகிய வீடடைந்தவர்களாம் , மற்றுந்தான் - மேற் 


( நீ 


ஞானஸாதகஸஹாயம் . 181 
சொன்ன 

வண்ணம் ஒழுகாத ஏனையவர்களோ 
வெனில் எதிர்மறைப் பொருளாகக் கொண்டு 
வீடடையார்க ளென்பதேயாம் . 

திருப்போரூர் சந்நிதிமுறை, 
பன்னிருசீர்க்கழிநெடிலடியாசிரிய விருத்தம் . 
அலையிலாதசாகரம்போ 

லனிலஞ்சேராவிளக்கது போ 
லருங்கலிரும்பொன்சமமாகி 

யான தராசினுனியது போ 
னிலையொன்றிய நற்சமாதியுற்று 

நின்றாட்கமலத்தெழும்பிரச 
நிறைவாரிதியிற்புகுந்த தனி 

னேசித்தடியேனிருப்பேனோ, 
விலையின் மகுடத்திருமுடியாய் 

மிளிர்குண்டலங்கள் செறிகாதா 
வியன் கேயூரத்திருத்தோளா 

விஞ்சுஞ்சதங்கைசூழ்தாளா 
புலையுங்கொலையுங்களவுமில்லாப் 

புனிதத்தவத்தோர்தொழுதேத்தும் 
புராரிகுமராவுமைசிறுவா 
போரூர்முருகப்பெருமாளே . 


182 


ஞானஸாதகஸஹாயம் . 


( அ - ம் . ) விலையில் - மதிப்புக்கடங்கா துவமை 
யற்ற , மகுடத்திருமுடியாய் -சிரோரத்தினங்களா 
லிழைக்கப்பட்ட கிரீடத்தை சிரசிற்றரித்தவனே , 
மிளிர் குண்டலங்கள் - பிரகாசிக்கின்ற குண்டலங் 
களை ,செறிகாதா -காதிற்பொருந்தவணிந்தவனே , 
வியன் - பெருமைவாய்ந்த , கேயூரத்திருத்தோளா 
கேயூரத்தைப் புஜத்தி லணிந்தவனே , விஞ்சும் - 
மேன்மையான , சதங்கை - சலங்கையை , சூழ் 
தாளா- தரித்த திருவடியை யுடையானே , புலையும் 
விஷய நுகர்ச்சியும் , கொலையும் - தேஹபாவமும் , 
களவும் - சங்கற்ப எழுச்சியும் , இல்லா - அற்ற ,, 
புனிதத் தவத்தோர் - சுத்த தவத்தினையடைந் 
தோர் களால் , தொழுது ஏத்தும் - நிதரிசனமாய்க் 
கண்டு சதாபிரிதலின்றி யிருக்கும் , புராரி குமரா 
அவித்தையைத் தன்வசப்படுத்திய 

தன்வசப்படுத்திய விருத்தி 
ஞானமே , உமை சிறுவா - சுத்த மாயையாற்றோன் 
றினவனே , போரூர் - சங்கற்பங்களை நாசஞ் செய் 
யுஞ் சத்துவாபத்தி யென்னும் பூமியி லெழுந்தரு 
ளும் , முருகப் பெருமாளே அகண்டாகார 
விருத்தி ஞானமே , ( இத்தகைய விருத்தி ஞான 
முதயமாகு மிடத்தின் கண்ணே ) அலையிலாத 


ஞானஸாதகஸஹாயம் . 183 
சாகரம்போல் - நிஸ்த்தரங்க சமுத்திரம் போலவும் , 
அனிலஞ்சேரா விளக்கது போல் நிவாத தீபம் 
போலவும் ( மனதை நிறுத்தி ) அருங்கல் - மனோ 
ராஜ்ஜியத்திற்கும் , இரும்பொன் - சுழுப்திக்கும் 
( போகாமல் ) , சமமாகி - வைராக்கியத்துட னவ்வி 
டத்தி லுபேக்ஷா புத்தியுடனிருந்து , ஆன தராசி 
னுனியதுபோல் - தைல தாரைபோற் பழகி , நிலை 
யொன்றிய நற்சமா தியுற்று - தனது ஸொரூபத் 
திலே காக்கிரதையடைந்து அவ்விடத்திலுண்டா 
கின்ற அகண்டாகார விருத்தியினிலைத்து , நின் 
தாள் கமலத்தெழும் பிரசநிறைவாரிதியில் -ஆண்டு 
நிகழும் ப்ரஹ்மாநந்த சாகரத்தில் , புகுந்து- அடை 
ந்து , அதனில் நேசித்து - அவ்வா நந்தத்திலேயே 
தூங்காமற்றூங்கும் நிலையைப் பிரிதலின்றி , அடி 
யேனிற்பேனோ - எக்காலத்திலியானிருப்பனோ? 

சுப்பிரமணியர் : - சு சுசாதி விசாதி சுவகத 
பேத ரகிதமாகி , ப்ர- மேன்மையான , அம் - அழ 
கிய , ( சச்சிதாநந்த ) மணி - துரியசிவம் . 

சுசாதி விசாதி சுவகதபேத ஹிதமாய் விளங் 
கும் எந்த பாவஸ்துவோ அதனையே சுப்ரமணிய 
ரென்னுந் தாதுவுக்குச் சிறப்புடைத்தாகிய பொரு 


184 


ஞானஸாதகஸஹாயம் . 


ளெனக் கண்ணுடையோராற் புகலலுறும் . ஈண்டு 
இத்தகைய வநுபவப் பிராப்தியின் பொருட்டு 
மனோலய சாதகஞ் செய்யத்தொடங்கி , சாதகத் 
தின் பரிபாக ஸ்திதியில் அந்தக்காண விருத்தி 
ஸொரூபத்தில் ஏகாக்கிரதைத் தன்மை யடை 
ஆண்டு ப்ரஹ்மாகார விருத்தி யுதயமாகும் ; அவ் 
விருத்தி யுதயத்தை விநாயகர் எனவும் , அத்தகைய 
விருத்தி தைல தாரைபோனின்ற வவசரம் சுப்ப 
மணியரெனவும் பொருட்கோடற்பாற்று . இத்த 
கைய விருத்தியினங்கம் எவ்வாறு நிகழுமெனின் , 
நிரதிசயாநந்த வடிவாய் நிகழுமென்பார் , விலை 
யின் மகுடத் திருமுடியாய் எனவும் , இவ் வாநந் 
தா நுபவத்தினின்றும் பிரபஞ்சத்தை நோக்குழி , 
ஆண்டு பதார்த்தங்களியாவும் சச்சிதாநந்த 
விளக்க மாகவே நிகழு மென்பார் , மிளிர் குண்ட 
லங்கள் செறிகாதா எனவும் ; இத்தகைய விளக்க 
மேலீட்டில் பதார்த்தங்கள் சச்சிதாநந்தமாய்ப் 
பிரகாசித்த லென்னு நினைவுங் கழன்று சகஜாநந்த 
ஸ்திதி யியல்பானே நிகழுமென்பார் , வியன் 
கேயூரத் திருத்தோளா எனவும் , இத்தகைய 
பவத்தினை யுடையார் யாண்டு யாண்டு சரிக்கினும் 


ஞானஸாதகஸஹாயம் . 


185 


ஆண்டாண்டு மவ்வ நுபவமே முன்னிற்கு மென் 
பார் , விஞ்சுஞ் சதங்கை சூழ் தாளா எனவும் , அது 
பவ வாயிலான் ஸொரூபஸ்திதியை நன்குணர்ந்த 
ஆப்தர் களா லொருவாறு கூறப்படும் . ( சு ) 

ஞான சாகர வெண்பா. 
ஏரியு றுநீரிலிருநாரைக்கஞ்சி நடு 
வாரியுறுமீன் போல வல்வினைகள் - சாராமல் 
மன்னுருவமெய்ஞ்ஞான வாரி நடுவே புதைந் 
நின்னுருவந் தோன்றாமனில் . 

( அ - ம் . ) எரி யுறு நீரில் - ஏரியினது துவாரா 
வராநின்ற ஜலவாய்க்காலில் , இரு - பெரிய , நாரை 
-நாரைப்புள்ளானது , வாரியுறு - மிகுதியாகவுள்ள 
(சிறுமீன்களை நோக்காது ) , அஞ்சி ஒதுங்கி ( சித் 
திர தீபம்போல் ) நின்று , நடுமீன் - பெரிய மீன் 
( வருமளவுங் காத்திருப்பது போல , ) வல்வினைகள் - 
ஆகாச நாட்டத்தி லிருக்குங்கால் வலிமையுள்ள 
மனோராஜ்ஜியமும் சுழுப்தியும் , சாராமல் - அடை 
யாமல் , மன் - நிலைபெற்ற , உருவம் - ஸொரூபமா 
கிய , மெய்ஞ்ஞானவாரி உண்மைஞான வியாபகத் 
தின் , நடுவே புதைந்து - சங்கற்பவுற்பத்தி ஸ்தா 
னத்தில் மனதை ஏகாக்கிரதை யடையும்படிச் 


186 


ஞானஸாதகஸஹாயம் . 


செய்து , நின் உருவம் தோன்றாமல் - ஜீவபோ தெமெ 
ழாவண்ணம் ,நில் நிர்விகற்பசமாதியையடைவாய் .. 
பிரத்தியக்ஷாநுபூதிவிளக்கம் . 

கட்டளைக்கலித்துறை. 
இவ்வாறுமேன்மேலிருக்குந் துறைசென்றிருந்திரு 
இவ்வாறுநின் றங்ககம்பாவமின்றியெவையுமின்றி 
இவ்வாறுமாறாநிலைபிறழாதிங்கிருக்கின் முத்தி 
இவ்வா றகன்றிடிலேகமதாயிடலில்லையதே. 

( அ - ம் . ) இவ்வாறு முற்கூறியவண்ணம் ஆகாச 
நாட்டத்தில் தைல தாரைபோல் நிலைத்து , மேல் 
மேல் - ( அதற்கு ) அதீதமாகி , இருக்கும் துறை 
ஸொரூபத்திலே காக்ரதை யடைந்து , சென்று 
( உண்டாகா நின்ற அகண்டாகார விருத்தியால் 
அவித்தை ) நீங்கி , இருந்து இருந்து - ஆங்குஜனிக் 
குமா நந்தத்தில் தூங்காமற்றூங்கு நிலையையடைந் 
திருந்து , இவ்வாறு நின்று- இத்தகைய நிர்விகற்ப 
சமாதியில் நிலைபெற்று , அங்கு - அவ்விடத்தில் , 
அகம்பாவம் இன்றி திரிபுடிாகித ஸ்திதியை 
யடைந்து , எவையும் இன்றி பகிர்முகத்தோற்றமு 
மில்லாமல் ( ஸொரூபமாகவே விளங்காநிற்கும் ) 
இவ்வாறு - இவ்விதமாக , மாறாநிலை - பிரிதலின் 


ஞானஸாதக ஸஹாயம் . 


187 


கின் , 


றிய சகஜா நுபவத்தில் , பிறழாது நீங்காது , இங்கு 
இருக்கின் - ஈண்டே யிருந்திடின் , முத்தி - விதே 
கைவல்லிய ஸ்திதியாம் , இவ்வாறு ( இருக்க 
வேண்டிய ) இந்நிலையினின்று , அகன்றிடில் - நீங் 

ஏகமதாயிடல் ஐக்கிய முத்தியெனும் 
விதேககைவல்லிய ஸ்திதியை யடைதல் , இல்லை 
யதே - உண்டாகாவாம் . 

( அ ) 
தாயுமானவர்பாடல் . 
பன்னிருசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
பொற்பினொடுகைகாலில் வள்ளுகிர்படைத்தலாற் 

பொந்திடையொடுக்கமுறலாற் 
பொலிவான வெண்ணீறுபூசியேயருள் கொண்டு 

பூரித்தவெண்ணீர்மையா 
லெற்பட விளங்குகக னத்திலிமையாவிழி 

யிசைந்துமேனோக்கமுறலா 
லிரவுபகலிருளான கன தந்திபட நூறி 

யி தயங்களித்திடுதலாற் 
பற்பலவிதங்கொண்ட புலிகலையினுரியது 

படைத்துப்பிரதாபமுறலாற் 
பனிவெயில்கள் புகு தாமனெடியவான்றொடர் 

நெடியபருமாவனங்களாரும் 


188 


ஞானஸா தகஸஹாயம் . 


வெற்பினிடையுறைதலாற்றவராசசிங்கமென 

மிக்கோருமைப்புகழ்வர் காண் 
வேதாந்தசித்தாந்தசமாச நன்னிலைபெற்ற 

வித்தகச்சித்தர்கணமே . 
( அ - ம் .) பொற்பினொடு - அழகாக , கைகாலில் - 
கைகால்களில் , வள் - கூர்மையாகிய , உகிர் - நகங் 
களை , படைத்தலால் வளாப்பெற்றலாலும் , 
இடை - இடையானது , பொந்து ஒடுக்கம் உறலால் 
--சுருங்கிவந் திருத்தலாலும் , பொலிவான வெண் 

று பூசி - அகண்டாகாரவிருத்தியுதய மாவதற் 
கேதுவாகிய சாந்தவிருத்திபூண்டு , அருள் கொண்டு 
பூரித்த ஆண்டுநிகழும் அகண்டாகார விருத்துயி 
லுண்டாகும் ஆநந்தத்தில் பாவசமுற்ற , எண்நீர் 
மையால் மதிக்கத்தக்க * மைத்திரியாதி குணங்க 


* ஞானிகளின் குணங்கள் நான்குவிதமாம் . 
1. மைத்திரி - மகான்கள் , மகான்களைக் காணு 
றில் ஐக்கியபாவபுத்தி யுண்டாகுந் தன்மை 
மயோ 
டிருத்தல் . 

2. முதிதை - புண்ணிய வந்தர் , அதிககுணயுக் 
தர் , உபாசகர் இவர்களை மகான்கள் நோக்கின் 


189 


ஞானஸாதகஸஹாயம் . 


ளமைந் திருப்பதினாலும் , எல்பட - பிரகாச முண் 
டாக , விளங்கு ககனத்தில் விளங்குகின்ற அகண் 
டாகார விருத்தி யாகிய ) சிதாகாசத்தில் , இமை 
யாவிழி இசைந்து பிரிதலின்றி தைல தாரைபோற் 
பொருந்தி , மேல்நோக்கம் - ஊர்த்துவ ( அந்தர் 
முகப்பார்வை , ) உறலால் - அடைந்திருத்தலாலும் , 
இரவு பகல் - கேவல சகல மென்கின்ற , இருளான , 
நாமும் இத்தகையபக்தியைச் செய்தல்லவா இப் 
பேற்றையடைந்தோ மிவர்களுஞ் சீக்கிரத்தில் நம் 
மைப்போலாவார்களென்ற நிச்சயத்தை யகத் 
தின்கணுணர்ந்து மிகுந்த வன்பு கொண்டவரா 
யிருத்தல் . 

3. கருணை- துக்கி , நிக்ருஷ்டகுணயுக்தன் , அஞ் 
ஞானி, அறிய விரும்புவோன் , கர்மம் செய்கிறவர் 
கள் , இவர்களை மகான்கள்காணில் இவைகளினி 
ன்று நீங்கி யெக்காலத்தில் நம்மைப்போ லாவர்க 
ளன விரக்கமிகுதியால் தயையுண்டாயிருத்தல் . 
4. உபேக்ஷை - வேதத்திற்கூறிய விதிவிலக்கு 
களை ய நுசரியாது புத்தி பூர்வகமாய் பாவகிருத்தி 
யங்களைச் செய்கிற பாபிகள் , அவகுண யுக்தர்கள் , 


190 


ஞானஸாதகஸஹாயம் . 


அஞ்ஞான அந்தகாரமாகிய , கன தந்தி - பெரிய 
யானையானது , படஏறி - இறக்கும்படி நாசஞ் 
செய்து , இதயம் - மனம் , களித்திடுதலால் - பா 
மாங்கார மடைந் திருத்தலாலும் , பற்பல - எண் 
ணிறந்த , விதம் கொண்ட - விதமான , புலிகலை 
யின் உரியது படைத்து - புலித்தோலையும் மான் 
தோலையும் , ஆசனங்களாகப் படைத்து , பிரதாபம் 
உறலால் - சகஜநிலை ய நுபவதிடத்தைப் பெற்றி 
ருத்தலாலும் , பனிவெயில்கள் -பனி வெயில் முத 
லியவைகள் , புகுதாமல் அடையப்பெறாமல் , 
நெடியவான் தொடர் - விசாலமான ஆகாயத்தை 
யளாவிய , நெடிய - உயாமான , பரு - பருத்த , மா 
வனங்களாரும் - மரங்களடாப்பெற்ற காடு செறி 
ந்த , வெற்பினிடை உறைதலால் - மலையினிடைத்து 
வாழ்தலாலும் , தவராஜ சிங்கமென- தவசிரேஷ்ட 
சிங்கம் என்று , மிக்கோர் - அறிஞர்கள் , உம்மை 
புகழ்வர் - உம்மைக் கொண்டாடுவார்கள் , வேதாந்த 
சித்தாந்த சமரசம் - வேதாந்தசித்தாந்தங்களின் 
துவேஷி , பாமார்கள் இவர்களை , 

மகான்கள் 
காணுங்கால் பாகத்துவேஷம் விருப் புவெறுப் 
பற்று உதாசீன பாவத்தோடிருத்தல் 


ஞானஸாதகஸஹாயம் . 


191 


முடிபாகத்தேர்ந்த பொருளைச் சமாசமே எனப் 
பாவித்தலாகிய , நன்னிலைபெற்ற சிறந்த நிலையை 
யடைந்ததனாலுண்டாகிய , வித்தகம்- ஞானத்தை 
யுடைய , சித்தர்கணமே - சித்தர்கூட்டமே . ( க ) 

ஔவைக்குறள் வெண்பா. 
இமையாதகாட்டத்திருந்துணர்வாருக் 
கமையாதவானந்தமாம் . 
( அ - ம் . ) இமையாத நாட்டத்து- ( காரண காரிய 

சர்வசங்கற்பங்களுமுண்டாகி யொடுங்குமிட 
மாகிய சிதாகாசத்தில் ) தைல தாரைபோல் மனோ 
விருத்திநின்று , இருந்து உணர்வாருக்கு - ( அவ் 
வாறு நின்றமனோவிருத்தி ) சொரூபத்திலேகாக் 
கிரதையடைந்தால் குண்டாகாநின்ற அகண்டா 
கார விருத்தியில் பிரிதலின்றிய அவ்வறிவுநிலை 
பெற்றிருப்பவருக்கு , அமையாத ஆனந்தமாம் - பரி 
பூரண வாநந்தமாகிய நனவிற்சுழுப்தி நிலைவடிவ 
அநுபவமாம் . 

( 50 ) 
கண்ணாலுறப்பார்த்துக் காதலாற்றானோக்கி 
லுண்ணுமே யீசனொளி . 

( அ - ம் . ) கண்ணால் உறப்பார்த்து- ( ஆகாசநாட் 
டத்தில் ) மனம் பொருந்தும்படி நின்று , காதலால் 
தானோக்கில் பொருந்திய வவ்வாகாசத்தில் தைல 


192 


ஞானஸாதக ஸஹாயம் . 


தாரைபோல் பிரிதலின்றி யிருக்கில் , உண்ணு 
ஈசன் ஒளி- அகண்டாகாரவிருத்தி யுதயமாகும் . ) 

பத்திரகிரியார் (கண்ணி . ) 
அமையாமனதமையு மானந்தவீடுகண்டால் 
இமையாமனோக்கியிருப்பதினியெக்காலம் . 

( அ - ம் . ) இமையாமல் நோக்கி - ஆகாச நாட்டத் 
தில் ) தைல தாரைபோல் நின்றால் , அமையா 
மனது - கறங்குபோற் சுழலாநின்ற மனமானது , 
அமையும் - ( ஸொ ரூபத்தில் ) எகாக்கிரதையடை 
யும் , ஆனந்தவீடுகண்டு - ( அடையவே அகண்டா 
கார விருத்தி யுதயமாகி ) ஆனந்தம் ஜனித்து , 
இருப்பது - ( அதில் தூங்காமற் றூங்குநிலையை ) 
அடைவது , இனி எக்காலம்- ( பந்தப்பகுதியினின் 
றுள்ள யான் இதினின்று நீங்கி ) எக்காலத்திலத் 
தகைய நிலைவாய்க்கப் பெறுவன் . 

( கஉ ) 
ஒழிவிலொடுக்கம் . 

வெண்பா . 
தன்னையிழப்பார்க்கென்ன சார்வூழிசங்கார 
மென்னிலொளித்தெங்கேயிருக்கலா - முன்னே 
புலிப்பார்க்கப்போன கதைப்போ லிமையா நாட்டஞ் 
சலியாமன்மூடுந்தனை . 


ஞானஸா தகஸஹாயம் . 193 
( அ - ம் . ) தன்னை இழப்பார்க்கு - தற்போதம் 
ஒழிப்பார்க்கு , சார்வு என்ன- (மற்றைச் ) சார்புகள் 
என்னை உள்ளன ?, ஊழிச்சங்காரம்- ( முப்பத்தாறு 
தத்துவம் என்பதும் அவற்றின் முடிவில் நின்ற 
தாம் என்பதும் தமக்கு அறிவித்த அருள் என்ப 
தும் இதனைக் கடந்த ஆநந்தம் என்பதும் இன்றி 
ஆநந்தா தீதரா யிருத்தலின் அவர்க்கிதுவே ) சர்வ 
சங்காரகாலம் , என்னில் - என்று ( மெய்ஞ்ஞானி 
கள் ) சொல்லுவாரெனின் , ஒளித்து எங்கே இருக் 
கலாம் அவருக்கு எவ்விடத்து ஒளித்திருக்கலா 
கும் , ( ஆனால் சிவத்தை அருளாலறிந்து அடைய 
வேண்டுமென்பது என்னை யெனின் ) , முன்னே 
புலிபார்க்கபோன கதைபோல் - முன்னே புலியி 
னைப்பார்த்து அறியச்சென்ற ஓர் புருடன் அல் 
திருந்த முழைக்கு எதிர்ப்படும் தறுவாயில் அவன் 
தேகப்பதைப்பற அது பிடித்துக்கொண்டதென்று 
கூறும் கதைபோல் , தனை - ( சிவத்தை அறிய 
வேண்டும் என்று முப்பத்தாறு கருவிகளையும் கட 
ந்து சென்று அருள் நேர்நிற்குந் தறுவாயில் ) இவன் 

மையா நாட்டம் இமையா நாட்ட 
மாகிய அச் சிவந்தானே , சலியாமல் மூடும் - இவ 
ன துபோதப்பதைப்பு அறும்படி மூடிக்கொள்ளும் . 

* இமைத்தல் விழித்தலின்றிய , இமையாநாட் 
டம்போல் மறப்பு நினைப்பு இன்றிய போறிவு 

12 


மன்னை 


194 


ஞானஸாதக ஸஹாயம் . 


கடவுளந்தாதி . 
கட்டளைக்கலித்துறை . 
சுழிமுனைவட்டச்சுழிமுனை 

யுச்சித்துவாரத்திலே 
வழிபயமென்று மலைப்பர்களோ 

மடைக்கொக்கது போல் 
தெளிவுறுபார்வையசையாது சிற்றடி 

தூக்கிநின்று 
விழியிமையாகொளிபார்த்துடுறுவ 

வெளிப்படுமே . 
( அ - ம் . ) சுழிமுனை வட்டச்சுழி முனை உச்சி -உஸ் 
வாஸ நிஸ்வாசங்களுண்டா யடங்குவதாயும் சங் 
கற்பமடங்குவதாயுமுள்ள , துவாரத்திலே - இடத் 
திலே , வழிபயம் என்று - ( சற்குருசாமீப்பியம் 
பெற்ற தீவிரதாபக்குவாதிகாரிகள் ) மனதை நிறுத் 
தல் கூடாமை என , மலைப்பர்களோ- பிரமிப்பார் 
களோ ( பிரமியார்களென்றபடி ) , மடைக்கொக் 
கதுபோல்- ( வாய்க்கால் ) மடையின்கணின்று சிறு 
மீன்களை விட்டு பெரிய மீன் வருமளவுங் காத்தி 
ருக்குங் கொக்கைப்போல் , தெளிவுறு பார்வை 
ஆகலின் , சிவத்தை இமையா நாட்டம் 
பொருள் கொண்டார் . 


எனப் 


ஊடு 


ஞானஸாதகஸஹாயம் . 195 
அசையாது - இந்திரியவழி செல்லாது ( ஆகாசநாட் 
டத்தில் ) மனம் பிரிதலின்றி யிருந்து , சிற்றடி 
தூக்கிநின்று - ஸொரூபத்திற் பொருந்தும்படி 
வைராக்கியத்துடன் தைல தாரைபோனின்று , 
விழி - ( ஆங்குண்டாகா நின்ற அகண்டாகார 
விருத்தியில் விளங்கும் ) சுத்தமனம் , இமையாது - 
அவ்விளக்கத்தில் பிரிதலின்றி , பார்த்து 
வ - பழகப்பழக ( அம்மனம் ஸொரூபமாகவே 
கரைந்து ) ஒளி வெளிப்படுமே - ( அத்தறுவாயில் ) 
துரியம் விளங்கும் . 

( கச ) 
திருவாசகம் 
எண்சீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
பொய்யனேனகனெகப்புகுந்தமு தூறும் 

புது மலர்க்கழலிணையடிபிரிந்துங் 
கையனேனின்னுஞ்செத்திலேனந்தோ 

விழித்திருந்துள்ளக்கருக்தினையிழந்தே 
னையனேயாசேயருட்பெருங்கடலே 

யத்தனேயயன்மாற்கறியொண்ணாச் 
செய்ய மேனியனே செய்வகையறியேன் 
திருப்பெருந்துறைமேவியசிவனே . 


196 


ஞானஸாதக ஸஹாயம் . 


( அ - ம் . ) பொய்யனேன் - ஜீவபோதனேனது , 
அகன் நெகப்புகுந்து - தேகோஹபாவத்தை நான் 
நானெனும் மயமாய்ப் பரிணமித்து நிற்கும் 
பெற்றியான் ) , அமுது ஊறும் - ப்ரஹ்மாநந்தம் 
சுரக்கின்ற , கழல் - வீரக்கழலணிந்த , புதுமலர்- அழ 
கிய தாமரை மலர் போன்ற , இணை அடி - சச்சிதா 
நந்த ஸொரூபமாகிய அகண்டாகார விருத்தி யுத 
யஸ்தானத்தில் , பிரிந்தும் - சிருஷ்டி தொடங்கி 
( மனம் பொருந்தாமல் ) பகிர்முகப்பட்டிருக்கின்ற, 
கையனேன் - ( என் பக்குவாபக்குவங்களை முற்று 
மாராயா தடுத்த அக்கணமே ஜன்ம சாபல்லிய 

யும் வண்ணம் உபதேஸ வுளவுகளை நன் 
குணர்த்தியு முணராத ) மூடனேன் , அந்தோ 
ஐயகோ , இன்னும் செத்திலேன் - இன்னமும் 
தற்போதநாசமடையப் பெற்றிலேன் , ( ஆனாலெப் 
படி தற்போத நாசம் எய்திற்றெனில் ) விழித்தி 
ருந்து- அவ்வுபதேச வுளவுகளில் சித்த விருத்தி 
யைப் பொருந்துமாறு நிறுத்தி , ( ஆண்டு சகல 
கேவல தாக்குதலுக்கிடந்தராது தைலதாரைபோ 
லிருந்து அதன் பரிபாகஸ் திதியி லுண்டாகும் 
கண்டாகார விருத்தியால் ) உள்ளக்கருத்தினை 


ஞானஸாதகஸஹாயம் . 


197 


இழந்தேன் - தற்போத நாசமடையப்பெற்றேன் , 
ஐயனே - சற்குருநாதனே , அரசே ( அக மமதை 
களையடக்கி நிலையினிற்கும் உளவை யேவு தலாற் 
காட்டிய ) தலைவனே , பெரு - மேன்மையான , 
அருட்கடலே - ( சகஜாநந்த நிலையடைவிக்கும் 
அகண்டாகார விருத்தியாகிய ) ஞானசாகாமே , 
அத்தனே - ( ஜனன மாணப் பிரவாகத் துன்பத்தி 
னின்றுங் காத்தருளிய ) தந்தையே , அயன் 
மாற்கு - சங்கற்ப எழுச்சி ஆகாரங்களுள்ளவர் 
களுக்கு , அறியொண்ணா- அறியப்படாத , செய்ய 
மேனியனே - சச்சிதாநந்த விளக்கமே திருமேனி 
யாக வுடையவனே , செய்வகை அறியேன்- ( சிவா 
நந்தமளவறுக்க அன்னியப்பிரதீதி யின்மையால் ) 
செய்யும் விதம் ஆங்கு கண்டிலேன் ( இப்பெற்றி 
யென்ன வாச்சரியம் ) ,திரு - அழகிய , பெருந்துறை 
( சச்சிதாநந்த விளக்க மாகிய ) சகஜாநந்தத்தில் , 
மேவிய - எழுந்தருளிய , சிவனே- துரியவடிவே . 

கைவல்லியம் . 
அறுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
அசத்திலெம்மட்டுண்டம்மட்டும்பராமுக 

மாகினாயம் மட்டும் 


198 

ஞானஸாதகஸஹாயம் . 
நிசத்திலுள் விழிப்பார்வையாயிப்படி 

நிரந்தாப்பழக்கத்தால் 
வசத்திலுன் மனநின்றுசின் மாத்திர 

வடிவமாகிடின்மைந்தா 
கசத்ததேகத்திலிருக்கினுமாநந்தக் 

கடல்வடிவாவாயே . 
( அ - ம் . ) அசத்தில் ( ஸொரூப ஞானத்தை 
யகத்தின் கணுணர்ந்த புமானாகிய வுனக்கு பிரா 
ரத்த வசத்தாய்ப் பிரவிருத்தி யுண்டாகுங்கால் 
திரிசிய தோற்றமாகிய ) திரிபுடியில் , ( ஆதரவு ) 
எம்மட்டுண்டு எவ்வளவு காலந்தோன்றி 
ழுமோ , அம்மட்டும்- அவ்வளவு காலமளவும் , பரா 
முகமாயினாய்- ( பாமாநந்தப் பிராப்தத்தின் முடியும் 
அத்தியந்த துக்க நிவர்த்தியும் உன் பாலுண்டாகா 
மையின் ) பகிர்முகப்பட்டனை , அம்மட்டும்- ( ஆத 
லால் திரிசியப் பிரதீதி யிறையளவேனு மில்லாத 
சகஜாநந்த அடைவு உண்டாகிற ) பரியந்தம் , 
நிசத்தில் ( அகத்தின் கண் விளங்கிய ) ஸொரூப 
தில் , உள் விழிப்பார்வையாய் - அந்தர்முக நாட்டம் 
முடையவனாய் ( நின்று ) இப்படி இங்ஙனம் , நிரந் 


நிக 


ஞானஸாதகஸஹாயம் . 199 
தரப் பழக்கத்தால் - இடையறா வப்பியாசமேலீட்டி 
னால் , மனம் - ( சுத்த ) மனமானது , உன்வசத்தி 
னின்று- ஸொ ரூபத்தில் பிரிதலின்றியிருந்து , சின் 

த்திரவடிவமாகிடின் - திரிபுடிாகிதத்தன்மையை 
யடைந்து ஐக்கிய நிலையாகிய சுபாவ ஸ்திதியில் 
நிலைத்திடுமாயின் , மைந்தா - ( ஞான ) புத்திரா , 
கசத்த தேகத்தில் - அருவருக்கத்தக்க துக்கமய 
மான தேகத்தில் , இருக்கினும் - ( நீ ) இருந்திடினும் , 
ஆநந்தக்கடல் - ப்ரஹ்மா நந்தசாகரமாகிய , வடிவா 
வாய்- (மோக்ஷ ) ஸொரூபமாக விளங்குவாய் . ( கசு ) 

சௌந்தரியந்தாதி . 
அறுசீர்க்கழிநெடிலடியாசிரிய விருத்தம் . 
உமையே மூலத்துறைந்தபொரு 

ளுணர்ந்தேசுழியின் முனை திறந்து 
இமைபோரறியவரிகாகு 

மெந்தாயுனது பதங்கருதி 
நிமையாநாட்டத்துடன் காலை 

நீட்டிமுடக்கிநிலைபுகுந்து 
தமையேயுணருந்தரமருளுந் 
தாயேயமலன்றனிவாழ்வே . 


200 


ஞானஸா தகஸஹாயம் . 


( அ - ம் . ) உமையே - ஈஸ்வரியே ( உனது கிருபா 
வீக்ஷண்ணியத்தினாற் காட்டிய லக்ஷியார் த்தத் 
தில் ) , நிமையா நாட்டத்துடன்- (மனதை ) தைல 
தாரைபோல் நிறுத்தி , காலை நீட்டி முடக்கி- ( இரு 
திரியவழி செல்லாமல் ) உஸ்வாச நிஸ்வாசங்களை 
யடக்கி , நிலைபுகுந்து-ஸொரூபத்திலே காக்கிரதை 
யடைந்து , சுழியின் முனை திறந்து - அகண்டா 
காரவிருத்தி யுதயமாகப்பெற்று ,, இமையோர் 
அறிய - சங்கற்பவெழுச்சி சங்கற்பவாகாரமுடைய 
வர்களா லறிவதற்கு , அரிதாகும் - அருமையா 
யிராநின்ற , எந்தாய் - ஜீவபோதத் துன்பத்தை நீக் 
கிச் சிவபோதத்தைத் தருகின்ற சுத்தமாயை 
யான , உனது பதம் கருதி- ( ஆநந்தத்தின் அடைவு 
உண்டாகுவதற்கு முன் விளங்காகின்ற ) அவ்வ 
கண்டாகார விருத்தியிலேயே நிலைத்து , தாயே 
அதனால் 

உண்டாகின்ற ஆநந்தமே , மூலத் 
துறைந்த - மூலகாரணமாக நிலைபெற்ற , பொரு 
ளுணர்ந்து துரிய அடைவைப்பெற்று , தமையே 
உணருந்தாம் ஐக்கிய நிலையைப் பொருந்துந் தன் 
மையை , அருளும் - அடைவிக்கச்செய்யும் , அம 
லன் தனிவாழ்வே - துரியசிவத்திற் கேவலத்தன் 
மையாய் நிகழாநின்ற வாநந்தமே . ( கஎ ) 


ஞானஸா தகஸஹாயம் . 201 

சௌந்தரியலகரி, 
அறுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
இணைவிழியிமையாநாட்டமெய்திய 

தலரத்தோன்றும் 
பணைநெடும்புவனமிந்தப் 

பார்வைசற்றிமைக்குமாயிற் 
றுணையிழந்தழிவதெண்ணித் 

துணிந்தநின்கருணையென்றாற் 
கணையினுங்கொடிய தென்னக் 

கடவதோகடவுண்மாதே . 
( அ - ம் .) கடவுள் மாதே - தெய்வமாதே , இணை 
விழி - துணையாம்மனம் , இமையா நாட்டம் எய்தி 
யாது- ஸொரூபத்தி லேகாக்கிரதையடைந்து தைல 
தாரைபோல் பிரிதலின்றி யிருந்த தனால் , அலரத் 
தோன்றும் - ப்ரஹ்மாகார விருத்தி ஞான முதய 
மாகி ஆநந்தம் ஜனிக்கும் ( அவ்வண்ணம் நிலைக் 
காமல் ) , இந்தப்பார்வை இம்மனமானது , பணை 
பிசகாய் , நெடும்புவனம் - பொருந்தி யிராநின்ற 
வுலக வாசனைகளில் , சற்று- அரைக்கணமேனும் , 
இமைக்குமாயில் செல்லுமாயின் , துணையிழந்து 
( ஓர்வித விஸ்ராந்தி ஜனித்திருந்த ) ஆதரவு நீங்கி , 


202 

ஞானஸாதகஸஹாயம் . 
அழிவது எண்ணி - ( தேகோஹப்பட்டு ) துன்பம் 
தாக்குமெனத் தீவிரதரவைராக்கியங் கருதி , 
துனிந்த- அவ்விடத்தில் பிரிதலின்றி யிருந்தது , 
நின் கருணை என்றால் -உனது கிருபாவீக்ஷணிய மிகு 
திப்பேறென்றால் , கணையினும் - ( தீவிரதாபக்குவ 
முடையவர் ஆநந்தமுதய மாகிறவரையில் பிரித 
லின்றி காத்திராது ) அம்பினுந் துரிதமாய் , கொடி 
யது என்ன - அவித்யா வசப்படுவரென்பது , கட 
தோ - முறையதோ ( முறையல்ல ) . ( கஅ ) 


சப்த ஸ்பரி சாதிகளிறந்து நிற்றல் 
என்பதற்குப்பிரமாணம் . 


சொருபத்தந்தாதி . 

கட்டளைக்கலித்துறை . 
நயனமுமேவடி வாஞ் சொரூபத்தை நீ நண் 
ணிநின்றால் , நயனஞ்செவிதொக்கு மூக்கெ 
னுமிந்திய நாவினொடு , நயநண்சுழுக்தியவத் 
கைகனவினனவினுடன் , நயனம்பிரிவற்றி 
ரூக்குமெல்லாங்கண்டு நாட்டத்திலே . 


ஞானஸாதகஸஹாயம் . 


203 


( அ - ம் . ) நயனமுமே வடிவாம் - மனதிற்கு 
யதார்த்தவடிவாகிய , சொரூபத்தை ஸொரூபஸ்தி 
தியை , நீநண்ணி - உன்மனம்பொருந்தி , நின்றால் 
( தைல தாரைபோல் ) நிலைபெறுமாயின் , நயனம் - 
( ரூபக்காட்சியாகக்காணும் ) சட்சு , செவி- ( சப்தா 
திகளைக் கேட்கும் ) சுரோத்திரியம் , தொக்கு - 
( சீதோஷ்ணங்களை உணரும் ) ஸ்பரிஸேந்திரியம் , 
மூக்கு - ( வாசனையைக்கிரகிக்கும் ) கிராணேந்திரி 
யம் , நாவின் ஒடு - ( இரசனாதிகளையறியும் ) சிங்கு 
வேந்திரியம் , எனும் - என்று சொல்லப்பட்ட , இந் 
தியம் -பஞ்சேந்திரியங்களும் , நயம் - ஓர்விதவின் 
பத்தையுண்டுபண்ணும் , நண்சுழுத்தி - காடநித் 
திரையாகிய கேவலாவஸ்தையும் , கனவின் நன 
வினுடன் - சொப்பன சாக்கிரமெனு மிரண்டோடு 
கூடிய , * அவத்தை - சகலாவஸ்தையும் ( ஆகிய 
விவைகளில் ) நயனம் - மனமானது ( செல்லாமல் 
இறந்து ) நாட்டத்தில் ( ஆண்டு உதயமாகும் ப்ரஹ் 

* அவஸ்தை யென்னும் பதம் சிங்கநோக் 
காய் முன்னுணர்த்தியவைகளை நோக்கி கேவலா 
வத்தை யென்றும் 

பின்னுணர்த்தியவைகளை 
நோக்கி சகலாவத்தை யென்றும் பொருள்படும் . 


204 


ஞானஸாதகஸஹாயம் . 


மாகார விருத்தி முதிர்ச்சியில் , எல்லாம் கண்டு 
சகஜாநந்த பிரவாக ரூபஸ்திதியைப் பெற்று , 
பிரிவு அற்று - இடையறாச்சமாதியைப் பொரு 
ந்தி , இருக்கும் - இருந்திடும் . 

வைராக்கிய சதகம் . 
அறுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
கண்டவைம்புலக்காட்சிபோய்க் 

காட்சியாற்கலந்தவாதனையாவும் 
விண்டு மூடமற்றலையிலாக்கடலென 

விளங்கினையெனினெஞ்சே 
யுண்டுகொன்னமக்கொரு துயராங்குவீ 

டுளங்கையிற்கனியேயாம் 
பண்டைமேவியப்பயமெலாமறுங்குரு 

பதத்திலும் புகலாமே . 
( அ - ம் . ) கண்டவைம்புலக் காட்சிபோய் - ( சற் 
குரு நாதனா லருளப்பட்ட மகாவாக்கிய வநுசந் 
தான உளவில் சித்தவிருத்தியை நிரந்தாம் நிறுத் 
திப் பழகும் பழக்கமேலீட்டில் சிந்தனாதீதமாகிய 
சூனியமே விளங்கும் இப்பெற்றியான் ) ஐம்பொ 
றிகளாற் கண்டுணரப்படும் சத்தாதி விஷயக் 
காட்சிகளும் நீங்கும் , காட்சியால் கலந்த வாதனை 


ஞானஸாதக ஸஹாயம் . 


205 


யடைய 


யாவும் விண்டு நீங்கவே ஆண்டு நிகழும் சூனியக் 
காட்சியில் சித்த விருத்தி நிலைக்காது சம்ஸ்கார 
வாயிலாய் மனோராஜ்ஜிய முதலிய சம்பந்த முண் 
டாகும் அஃதையும் தனது வீரப்பாட்டினால் நீங்கு 
மாறு அதி நுண்ணுணர்வோடு யூகிக்க அவ்வாசனை 
யும் நீங்கும் , மூடமற்று - அவ்வவசரத்தில் சுழுப்தி 
நிலையை 

அதிசன்னத்தமா யிருக்கும் 
அவ்வா றடையாத யூகத்தைப் பெற்றிருக்கும் பரி 
பாகஸ்திதியில் ப்ரஹ்மாகார விருத்தி யுதயமாகி 
அஞ்ஞானம் நீங்கும் , அலையிலாக் கடலென 
விளங்கினையெனின் 

அத்தகைய விருத்தி விளக் 
கத்திலேயே சித்த விருத்தி நிஸ்தாங்க சமுத்திரம் 
போல் நிர்விகற்ப சமாதியை யடையுமாயின் , 
ஆங்கு - அவ்விடத்தில் , நமக்கு - துரியஸொரூப 
மாய் விளங்கும் நமக்கு , ஒரு துயர் - அணுவளவா 
கிய துன்பத்தாக்குதலாவது , உண்டுகொல் -உண் 
டாகுமோ (உண்டாகாதென்றபடி ) , வீடு - மோக்ஷ 
சுகமானது ( சகஜாநந்தமானது ) , உளங்கையிற் 
கனியேயாம் உள்ளங்கை நெல்லிக்கனிபோல் 
நிதரிசனமாம் , பண்டைமேவிய பயமெலாமறும் 
அநாதியாய்ப் பொருந்தியிராநின்ற சஞ்சிதாகாமி 


206 


ஞானஸாதகஸஹாயம் . 


யங்களெல்லாம் அத்தியந்த நிவர்த்தியைப் 
பெறும் , குருபதத்திலும் புகலாம் துரியாதீத 
அடைவையும் பெறலாம் . 

(உ ) 
சசிவர்ணபோதம் . ( கலித்தாழிசை ) 
வினவிற்பரத்தையறிவுறுதற் 

கவத்தைபுலன் வினைமாறியே 
நனவிற்சுழுப்திநிலைவரினப் 

பொருட்டிகழுநலனாகவே . 
( அ - ம் . ) பாத்தை - ப்ரஹ்மஸொரூபத்தை , 
அறிவுறுதற்கு - அறிவதற்கு , வினவில் நம்மைக் 
கேட்கில் , புலன் அவத்தைவினைமாறி- (யாம் கூற 
லுறும் உபதேசவுளவின்கண் சித்தவிருத்தியை 
தைல தாரைபோனிறுத்திப் பழகும் அப்பியாச 
மேலீட்டில் சிந்தனையி றந்து ஆண்டுநிகழும் சூனிய 
ப்ராப்தத்தினடைவால் ) புலனடங்கி இப்பெற் 
றியா னிகழும் உள்ளக்குளிர்ச்சியில் தைல தாரை 
யொத்த யூகமேலீட்டி லுண்டாகும் ப்ரஹ்மாகார 
விருத்தியால் சகல கேவலாவஸ்தைகளின் தாக்கு 
தலுமற்று அஞ்ஞானமும் நீங்கி , நனவிற்சுழுப்தி 
நிலைவரின் - ஆண்டுநிகழும் ப்ரஹ்மாகார விருத்தியி 


ஞானஸா தகஸஹாயம் . 


207 


னிடையறாப் பரிசயமேலீட்டில் விளங்கும் நன 
விற் சுழுப்தியாநந்த அடைவுவரின் , அப்பொ 
ருள்- என்னை வினாவிய ப்ரஹ்மஸொ ரூபா நுபவம் , 
நலனாக உரிமையாக , திகழும் விளங்கும் . 


* 


* சூனியத்தில் தைல தாரைபோல்நிற்றல் 

என்பதற்குப்பிரமாணம் 


ம 


குறுந்திரட்டு 
அறுசீர்க்கழிநெடிலடியாசிரிய விருத்தம் . 
அண்டமெண்டிக்கெங்கண்ணு 

ங்கச்சூனியமதாகக் 
கண்டுகொண்டிருக்கக்கண்ட 

கருத்தையு மறவேவிட்டா 
லண்டமெண்டிக்கெங்கண் 

மாய்நின்றவாநந்தத்தைக் 
கண்டுகொண்டிருக்கும்வண்ணங் 

கணத்தில் வந்து திக்குமன்றே . 
( அ - ம் .) அண்டம் அண்டமும் , எண் திக்கு 
அவைகளுக் கெல்லையாய் நிகழ்வனவாகிய எட்டுத் 
திக்குகளும் , எங்கண்ணும் - எல்லா விடங்களும் , 
அடங்க - ஒருமிக்க, சூனியமதாக - ( சற்குருநாத 


208 


ஞானஸாதகஸஹாயம் . 


னாற் பெறப்பட்ட மஹாவாக்கிய அநுசந்தானவுள 
வில் நிரந்தாம் பழகும் பழக்கவிறுதியில் கேவலம் ) 
சூனியமாக கண்டு கொண்டு- ( தைல தாரைபோல் ) 
உணர்ந்துகொண்டு , இருக்க இருக்கும்படி , 
கண்ட - பார்க்கப்பட்ட , கருத்தையும் - எண்ணத் 
தையும் , அறவே விட்டு பழக்கத்தின் முதிர்ச்சி 
யால் மனம் ஸொரூபத்தில் ஏகாக்ரதை யடைந் 
ப்ரஹ்மாகார விருத்தி யுதயத்தால் நீங்கி , அண்ட 
மெண்டிக்கு எங்கண்ணுமாய் நின்ற ஆண்டு 
அண்டமெண்டிக் கெங்கண்ணுமாய் வியாபித்து 
நின்றுள்ள , ஆருந்தத்தை -ப்ரஹ்ம சுகத்தை , கண்டு 
கொண்டிருக்கும் வண்ணம் - இடையறாப் பரிச 
யஞ்செய்துக்கொண் டிருக்கும்படியாகிய பரிபாக 
ஸ்திதியில் , கணத்தில் வந்து திக்கும் - விரைவாய் 
துரியசிவம் சாக்ஷாத்காரமாகும் . 

திருவாசகம் . 

ஆசிரிய விருத்தம் . 
ஆற்றகில்லேனடியேனாசே 

யவனிதலத்தைம்புலனாய 
சேற்றிலழுந்தாச்சிந்தை செய்து 
சிவனெம்பெருமானென்றேத்தி 


ஞானஸா தகஸஹாயம் . 209 
யூற்றுமணற்போனெக்குநெக்குள்ளே 

யுருகியோலமிட்டுப் 
போற்றிநிற்பதென்றுகொல்லோவென் 

பொல்லாமணியைப்புணர்ந்தே. 
( அ - ம் ) அரசே - சற்குருநாதனே , அடியேன் - 
அடியனேன் , அவனிதலத்து - இப்பூமியில் ( இச் 
சரீரத்தின் கண்ணே ) , ஐம்புலனாய சேற்றில் பஞ் 
சேந்திரிய விஷயங்களாகிய சேற்றில் , அழுந்தா 
மூழ்கி , ஆற்றகில்லேன் - ( தேவரீர் கூறிய உப 
தேச வுளவின்கண் அந்தக்காண விருத்தியை 
நிறுத்திப் பழகத் தொடங்குங்கா லாண்டு நிலைபெ 
ராது பகிர்முக நாட்டத்திற்கே தலைப்பட்டு துவக் 
துவங்களின் தாக்குதலுக்கு ) பொறுக்க கில்லேன் , 
சிவன் எம் பெருமானென்று சிந்தை செய்தேத்தி 
( ஆதலால் துரியசிவம்ஜீவாதிஷ்டானமாமாதலின் ) 
பரைநினைவொடு சிவம் நான் நானே சிவம் என்னும் 
பாஹ்மானன்னிய பாவனையில் 

அந்தக்காண 
விருத்தி ஸ்திரத்தன்மை யடைதலாகிய யூகஞ் 
செய்து பழகி , ஊற்றுமணற்போல் நெக்கு நெக் 
குள்ளேயுருகி - அப்பழக்கத்தின் பரிபாகஸ் திதியில் 
நிகழும் சூனியப் பிராப்தத்தின் உள்ளக்குளிர்ச்சி 

13 


210 


ஞானஸாதகஸஹாயம் . 


மாறு 


யில் ( பிரிதலின்றி யுள்ளது விளங்குகிற பரியந்தம் 
சுழுப்தி மனோராஜ்ய முதலிய பிரதி பந்தங்களுக் 
கிடந்தராது மேற்கூறிய உள்ளக் குளிர்ச்சி சகித 
மாகிய சூனிய வியாபகத்தை எந்த வியாபகம் 
விளக்குகின் றதோ அவ்விளக்கமயமாய் ) தைல 
தாரை போனின்று , ஓலமிட்டு ( இவ்வாறு நிற்கும் 
பரிபாக ஸ்திதியில் ப்ரஹ்மாகார விருத்தி யுதய 
மாகி அதிற்பிரிதலின்றி ) அமைதிநிலை யடையு 

காத்திருந்து , என் பொல்லாமணியைப் 
புணர்ந்து போற்றி - ( அங்ஙனங் காத்திருத்தலின் 
மேலீட்டி லுளவாகும் நனவிற் சுழுப்தி ஆநந்தத் 
தில் தூங்காமற் றூங்கும் ஸ்திதியாகிய நிர்விகற்ப 
சமாதியில் நிலைத்து ஆண்டு திரிபுடி கிதமாய் 
விளங்குந் ) துரியப் பேற்றினை யடைந்து , நிற்பது 
நிரங்குச திருப்தனா யிருப்பது , என்று கொல் - எக் 
காலம் வாய்க்குமோ . 

( உ ) 
நெக்குநெக்குள்ளுருகியுருகி 

நின்றுமிருந்துங்கிடந் துமெழுந்து 
நக்குமழுதுந்தொழுதும் வாழ்க்தி 
நானாவிதத்தாற்கூத்து நவிற்றிச் 


ஞானஸாதகஸஹாயம் . 


211 


செக்கர்போலுந் திருமேனி 

திகழநோக்கிச்சிலிர்சிலிர்த்துப் 
புக்குநிற்பதென்றுகொல்லோவென் 

பொல்லாமணியைப்புணர்ந்தே 
( அ - ம் ) நெக்குநெக்குள்ளுருகியுருகி - ( சற்குரு 
நாதனே ! தேவரீர் உபதேச வாயிலாயுணர்த்திய 
வ நுபவநிலைகளுள் , பிரதமத்தில் அந்தக்காண 
ஒருத்தியை இந்திரியவழி விடாது , மகா வாக்கிய 
வ நுசந்தானத்துவாராதடுத்து , அவ் வ நுசந்தான 
முதயமாகு மிடத்தையே யூகித்துப் பழகும் பழக்க 
மேலீட்டிற் சிந்தனையி றந்து விளங்கும் அகண்ட 
சூனிய வியாபகத்தில் ஆண்டு நிகழும் பிரதிபக் 
தங்களானிலைபெறாதிருத்தலை அதி சூக்ஷ்மமாகிய 
தீவிரதரவாற்றலுடன் அச்சூனிய வியாபகத்தை 
விளக்கும் எந்த வியாபகவிளக்கமோ அவ்விளக்கத் 
திலேயே ) தைலதாரைபோல் உள்ளது விளங்கு 
கிற பரியந்தஞ்சித்த விருத்தியை நிறுத்திநிறுத்தி , 
நின்றும் - அவ்வாறு நிற்றலின் பரிபா கஸ்திதியி 
லுளவாகும் ப்ரஹ்மாகார விருத்தியினிலைத்தும் , 
இருந்தும் ஆண்டுநிகழு மாநந்தத்தினமைதி நிலை 


212 

ஞானஸாதக ஸஹாயம் . 
யைப்பெற்றும் , கிடந்தும் - நிர்விகற்ப சமாதி 
ஸ்தி தியாயிருந்தும் , எழுந்தும் - ( இன்றியமையாத 
பிரார்த்த வசத்தாய்ப் பகிர்முகப்படுங்கால் அகத் 
தின்கண் விளங்கிய ஆநந்தவடிவமாகவே ) 
வெளிப்பட்டும் , நக்கும் - பதார்த்தங்களை யம்மய 
மாகவே பற்றியும் , அழுதும் - அவ்வாறு பற்றுவ 
தால் சாமான்னிய துக்கப் பிரதீதிதோன்றியும் , 
தொழுதும் - ( இவ்வாறாகிய புடைபெயர்ச்சிகளை 
யூகித்து இத்தகைய நிகழ்ச்சியுண்டாகா திருத்தம் 
பொருட்டு பகிர்முகப்பட்ட வக்கணமே ) பதார்த் 
தத்தின் சாமான்னிய விசேட பாவந் தோன்றா 
தனவாகிய ஸ்திதியிலிருந்தும் , வாழ்த்தி - அத் 
தகைய வநுபவத்திலிடையறாப் பிரிதலின்மை 
யைப் பெற்று , என் பொல்லாமணியைப்புணர்ந்து 
இப்பெற்றியானமையும் ஜீவாதிஷ்டானமாகிய 
துரிய சிவத்தில் திரிபுடி ரூபத் துவைத மின்றிய 
சகஜ சமாதியை யடைந்து , நானாவிதத்தால் 
பிராரர்த்துவத்தின் வேறுபாட்டால் , 
நவிற்றி - அபுத்தி பூர்வகமாகவே பிரார்த்தபோகங் 
களைத் துய்த்து , செக்கர்போலும் - மேற்கூறிய 
பிரார்த்தங்களினிறுதியில் துரிய சிவத்தின் 


ஞானஸாதகஸஹாயம் . 213 
ஆரூடத் தன்மை பெற்ற முக்தர்போலும் , திரு 
மேனி திகழநோக்கி அமைதி நிலையைப்பெற்று , 
சிலிர் சிலிர்த்து - ப்ரஹ்மாஞ்சலியத் தன்மை 
யென்னு நிரங்குச திருப்தியுண்டாகி , புக்கு நிற் 

அதிற் பிரிதலின்றி யிருப்பது , என்று 
கொல்லோ - எக்காலம் வாய்க்குமோ . 

திருப்போரூர்ச்சந்நிதிமுறை 
எண்சீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
பற்பல் விதப்பூச்சோலைபுகாதே 

பரிபூரணமாமேகச்சோலையி 
லெற்பெறநீயெக்காளுமகிழ்க் தங் 

கிதுவதுவென்றொன்றையநாடாமே 
செப்பமதாய்நின்னையுநாடாமே 

சீரருளேவடிவாகியிருந்து 
குப்புகழ்போரூரப்பனை நாடிக் 

கூவாய்வரநீகூவாய்குயிலே. 
( அ - ம் . ) பற்பல் விதப்பூச்சோலை - ( சற்குரு 
நாதன் வாய்க்கப்பெற்று உபதேசவுளவுகளை நன் 
குணர்ந்தபின் ) நானாவிதமாகிய சாஸ்திர விசார 


214 


ஞானஸாதகஸஹாயம் . 


மென்னுங் கூட்டத்தில் , புகாது அந்தக்கரண 
விருத்தியைச் செலுத்தாமல் , பரிபூரணமாம் ஏசச் 
சோலையில் அன்னோன்பாற்பெற்ற மகாவாக்கி 
யத்தை நிரந்தரஞ் சிந்திக்கச்செய்து அச்சிந்தனை 
புதிக்கின் றவிடத்தில் நிறுத்தி ) , எற்பெற ( அவ் 
வாறு நிறுத்து தலாந் தொழிற்குக் கருத்தாவாகிய ) 
ஜீவபோதத்தி ன திஷ்டானவடிவை யடைதற்கு , 
நீயெந்நாளுமகிழ்ந்து - ( ஆண்டு விளங்குஞ் சூனிய 
சகித ) உள்ளக்குளிர்ச்சியினிடத்து தைல தாரை 
போலிருந்து , அங்கு - அவ்விடத்தில் , இது அது 
வென்றொன்றையு நாடாமே உண்டாகும் மனோ 
ராஜ்ஜியம் சுழுப்திமுதலிய சம்பந்த மாகாமே , 
செப்பமதாய் -இணக்கமதாய் , நின்னையு நாடாமே 
-ஜீவபோதத்தையும் பொருந்தாமலிருக்கும் பரி 
பாக ஸ்திதியில் , சீரருளே வடிவாகியிருந்து விளங் 
கும் ப்ரஹ்மாகார விருத்தியே வடிவாயிருந்து , குப் 
புகழ்போரூசப்பனை - ஞானபூமி ஏழனுளைந்தாவதா 
கிய வசம்ஸத்தி யென்னும் பூமியை யுடைத்தாய் 
விளங்கும் ஞான வான் களாலே போற்றப்படுஞ் 
சங்கற்ப வாஸனைகளை நாசஞ்செய்யும் ப்ரஹ்மா 
கார விருத்திசகித நனவிற் சுழுப்தி ஆகந்தத்தை , 


ஞானஸாதகல ஹாயம் . 


215 


நாடி - அடைந்து , ( அவ்வாநந்தம் ஸ்திரத்தன்மை 
யடைதற்பொருட்டு ) குயில் ஆண்டு நிகழுஞ் சுத்த 
மனமானது , கூவாய் வர நீ கூவாய் - இடையறா 
சமாதி ஸ்திதியைப் பழகல் வேண்டும் . 


* அவித்தை வசப்படுதலாகிய 
சுழுப்தியும் மனோராஜ்ஜியமும் உண்டாகா 
வண்ணங்காத்தல் என்பதற்குப் பிரமாணம் . 


ஞானசாகர வெண்பா. 
இந்திரியக்கள் வரிருட்கால பேருறக்கம் 
வந்திடுமோவென்றுவழிபார்ப்பர் - முந்தி 
யமையாமனாளுமகல் ஞானக்கண்ணி 
விமையாமனோக்கியிரு . 

( அ - ம் . ) இந்திரியக் கள்வர் - ( சற்குருநாதன் 
பாற்பெற்ற வருட்பார்வையில் மனதை நிறுத்திப் 
பழகும் பழக்கவிறுதியில் நிகழ்வனவாகிய அகண்ட 
சூனியத்தில் சித்த விருத்தி தைல தாரைபோல் 
நிலைக்குமவசரத்தில் ) இந்திரியத் திருடர்கள் , 


216 


ஞானஸாதகஸஹாயம் . 


இருள் காலம் பேருறக்கம் - மனோசாஜ்ஜியமாகிய 
விருட்டும் மூடத்தன்மையான சுழுப்தியும் , வந் 
திடுமோ என்று வருவதற்கு அதிக சன்னத்தர்க 
ளாக , வழிபார்ப்பர் எதிர்பார்த்திருப்பார்கள் , 
முந்தி - அத்தகைய அவஸ்தை வருவதற்கு முன் 
னமே , அமையாமல் - ( அவர்கள் ) வசப்படாமல் , 
நாளும் -சதாகாலமும் , அகல் - விசாலித்த , ஞானக் 
கண்ணில்- தைல தாரைபோல் நின்ற ஞான நாட் 
டத்தில் , இமையாமல் பிரிதலின்றி , நோக்கி இரு 
- ( உள்ளது விளங்குகிற பரியந்தம் திட வைராக் 
கியத்துடன் ) காத்துக்கொண்டிருக்கக்கடவாய் . 

அஞ்ஞவதைப்பரணி . 

வஞ்சிவிருத்தம் . 
ஒழித்தேயுள்ள முணர்வடைய 
வொழியாவொருவன்வருமளவும் 
விழித்தேயுறங்கும்விளங்கிழையீர் 
மேவுங்கபாடந்திறமினோ 
( அ- ம் . ) உள்ளம் - மனம் , உணர்வு அடைய 
ஸொரூபத்தி லேகாக்கிரதையடைய , ஒழித்து 
( இந்திரியவழிசெல்வதை தடுத்து ( ஆகாசகாட் 


ஞானஸாதகஸஹாயம் . 


217 


டத்தினிறுத்தி சுழுப்தியும் மனோராஜ்ஜியமு முண் 
டாகாமல் ) , ஒழியா ஒருவன் பரிபூரணமாகிய 
ப்ரஹ்மாகாரவிருத்தி , வரும் அளவும் - உண்டா 
கிறவரையில் , விழித்து- தைல தாரைபோல் நிற்க , 
உறங்கும் விளங்கு இழையீர் - மனம் ஸொரூபத்தி 
லேகாக்கிரதையடைந்து சுத்தமாயையில் விளங் 
கும் சச்சிதாநந்த வடிவுடைய அகண்டாகார 
விருத்தியுதயமாகி ஆநந்தம் ஜனிக்கும் அதில் 
பிரிதலின்றிய சமாதிநிலை யடையில் , மேவும் கபா 
டம் திறமின் - பொருந்துகின்ற அவித்யா நாசத் 
தின் அத்தியந்த வடைவு பெறப்படும் . 

அவிரோதவுந்தியார் . 
அசைவறச்சித்தமடங்குமேற்பின்ன 
ரசையாமற்காத்திடென்றுந்தீபற 
அறிவால்வருந்தியுமுந்தீபற . 
( அ - ம் . ) அசைவறச் சித்த மடங்குமேல் - யாம் 
கூறியவுளவின் கண் மனதை நிறுத்திச் சாதகஞ் 
செய்யத் தொடங்கும்போது ஆண்டுநிலைபெறாது 
சரிக்கின்ற மனந் தீர்க்க கால பரிசயமேலீட்டில் 
அடங்குமாயின் , பின்னாசையாமல் - பின்ன ருள் 


218 


ஞானஸாதகஸஹாயம் . 


மே 


ளது (ப்ரஹ்மாகார விருத்தி ) விளங்குகிற பரியந் 
தம் பகிர் முகத்திற்கு இடந்தராமல் , அறிவால் 
வருந்தியும் ஆண்டு நிகழும் சுழுப்தி மனோராஜ்யங் 
களை அறிவினது வீரப்பாட்டினால் அக்கண 
நீக்கி , காத்திடு - திடசித்தம் பண்ணிக்கொள் . ( ங ) 

திருக்குறள் வெண்பா. 
எண்ணியவெண்ணியாங்கெய்துபவெண்ணி 
திண்ணியராகப்பெறின் . 

( யார் 
( பரி - உரை . ) தாமெய்த எண்ணிய பொருள்க 
ளெல்லாவற்றையும் அவ்வெண்ணியவாறே எய்து 
வர் ; எண்ணியவர் அவற்றிற்கு வாயிலாகிய வினைக் 
கட் டிண்மை யுடையாகப் பெறின் . 

( அ - ம் . ) எண்ணியார் - ( துக்கரிவர்த்தியும் பரமா 
நந்தப் பிராப்தியு மடைய ) எண்ணினவர் , திண் 
ணியாகப் பெறின் - (சற்குருநாதன் பால் உப 
தேச வுளவுகளை நன்குணர்ந்தபின் ஏகாந்த ஸ்த 
லத்தை யடைந்து அன்னோன் பாற் பெற்ற வருட் 
பார்வையில் அந்தக்காண விருத்தியை நிறுத்திப் 
பழகும் முமூக்ஷக்கள் உள்ளது (ப்ரஹ்மாகார் 
விருத்தி ) விளங்குகிற பரியந்தம் இடையிடையே 


ஞானஸாதக ஸஹாயம் . 219 
யுளவாகும் மனோராஜ்ஜியமும் சுழுப்தி முதலிய 
பிரதிபந்தங்கட்கிடந்தராது அப்பொருட்கு வழி 
யாகிய வருட்பார்வையினிடத்து ) திட்ப முடைய 
வராக விருக்கப்பெற்றால் , எண்ணிய - ( ஆண்டு 
ஜனிக்கும் உள்ளக்குளிர்ச்சியின் பரிபாக ஸ்திதி 
யில் ப்ரஹ்மாகாரவிருத்தி யுதயமாகி தம்மால் ) 
எண்ணப்பட்ட அஞ்ஞான நிவர்த்தியும் ப்ரஹ்மா 
நந்தப் பிராப்தியும் , எண்ணி யாங்கு - அவ் வெண் 
ணியபடியே , எய்துப - அடைவர் . 

( ச ) 
மோகவதைப்பரணி . ( கலியினம் ) 
ஆங்குணராமையுமுணர்வுமாகிய கோளற 

ங்கினர்காண்சுகமடைவார் (விருந்து 
ஈம் மேலோ சும்முலக்காய் . 

( அ - ம் . ) ஆங்கு - சற்குருநாதனாற்பெற்ற வருட் 
பார்வையில் அந்தக்காண விருத்தியைத் தைல 
தாரை போனிறுத்திப் பழகும் பரிபாகஸ் திதியி 
லுண்டாகும் உள்ளக் குளிர்ச்சியில் நிலைத்துள்ள 
அவ்விடத்து , உணராமையும் உணர்வு மாகிய 
( அதிசன்னத்தமாய் வருவதற்குத் தலைப்படும் ) 
மனோராஜ்ஜியமும் சுழுப்தியும் ஆகியவிவைகளில் , 


து 


220 


ஞானஸாதக ஸஹாயம் . 


கோளற - ( விருத்தியை விடாது ஈண்டு நிகழும் 
உள்ளக்குளிர்ச்சியை விளக்கும் எந்த வியாபகமோ 
அத்தகைய வியாபகத்தினிடமாகவே அறிவினது 
வீரப்பாட்டால் நிறுத்தி யவ்வாறு நிறுத்தலாலுள 
வாகும் ப்ரஹ்மாகார விருத்தியால் ) சகல கேவ 
லத்தின் தாக்கற , இருந்து- ( ஆண்டு நிகழும் ப்ரஹ் 
மாகார விருத்தியில் தைல தாரைபோல் நிலை 
பெற்று ) , தூங்கினர்காண் - ( அவ்விடம் ஜனிக்கு 
மாநந்தத்தில் ) நிர்விகற்ப சமாதியைப் பெற்றவர் 
கள் , சுகமடைவார் - துரியா நுபவமாகிய சகஜா 
நந்தப் பேற்றினை யடைவர் ( ஆதலின் ) , சும் 
மேலோ சும்முலக்காய் - மேற்கூறிய வநுபவம் 
தடஸ்தப்படும் பொருட்டு சற்குரு நாதன்பாற் 
பெற்ற அருட் பார்வையினின்ற மனம் இடையறா 
சாதகத்தைச் செய்தல்வேண்டுமென்பதாம் . ( ரு ) 

ஞானவாசிட்டம் . 
அறுசீர்க்கழிநெடிலடியாசிரிய விருத்தம் 
ஓரிடம்விட்டோரிடத்தேயுள்ள 

முறிலவற்றினடுவுண்மையாகிப் 
பேரில தாயுணர்விலதாய்ச் 
சடமிலதாயது நீயாய்ப் பிரியேலென்றுங் 


ஞானஸாதகஸஹாயம் . 221 
கூரிய புத்தியினாலே யூகித்துக் 

குடும்பியெனுங்குறிப்பைமாற்றித் 
தூரியதாம்படி மனத்தின்றுவக்கறுத்து 
விருந்தபடி துணிந்து நிற்பாய் . 
( அ - ம் . ) உள்ளம் - மனமானது , ஓரிடம் விட்டு 
பற்றியிரா நின்ற பதார்த்தத்தை ( நாமரூப பரிணா 
மத்தை ) விட்டு , ஓரிடத்தே உறில் - இன்னெ 
பதார்த்தத்தை ( நாமரூபத்தை ) பற்றுகின்ற 
காலத்து , அவற்றினடு வுண்மையாகி - அவ்வாறு 
பற்றுதற்கு முன்னின்றுள்ள விடைவெளியான 
( அந்தராளமான ) தகராகாசத்தில் மனதை அம் 
மயமாகவே நிறுத்தி , பேரிலதாய் உணர்வில தாய் 
சடமில தாய் - ஆண்டு நிகழும் ப்ரஹ்மாகாரவிருத்தி 
யால் சம்ஸ்கார எழுச்சி யிலாததாயும் அவ்வெ 
ழுச்சி யின்மையால் ஜீவபோத மின்மையாயும் 
அப்போத மின்மையால் அஞ்ஞான மில தாயும் 
நீங்கப்பெற்று , அது நீயாய் - அவ்வவசரத்தில் விளங் 
கும் ஆநந்தப் பிராப்தியால் அகம் புறம் இன்மை 
யாகிய சகஜ சமாதியை யடைந்து , என்றும் - எக் 
காலமும் , பிரியேல் அச்சகஜ சமாதி யநுபவ 


222 


ஞானஸாதகஸஹாயம் . 


மாகவே யிருக்கக் கடவாய் இத்தகைய வநுபவம் 
மேற்கூறிய உபதேச வுளவால் சீடனுக்குப் 
பிராப்த மாகாமையை யறிந்து , எவ்வாற்றானு மவ் 
வநுபவப் பிராப்தியடையுமாறு கிருபாநோக்குடை 
யரா யவ்வுபதேசவுளவினையேவேறோராற்றாற்கூறு 
வான் றொடங்கி ஈண்டவ்வ நுசந்தான நீர்மையை 
யுணர்த்துகின் றனர் , கூரிய புத்தியினாலே யூகித்து 
ஏகாந்த ஸ்தலத்தையடைந்து யோகநூலிற் கூறிய 
வண்ணஞ் சரீரத்தை செவ்வனே நிறுத்தி கண் 
களை மூடிக்கொண்டு மனதை 

யித் திரியவழி 
விடாது தேகத்திற்குள்ளிருக்கும் ஹிருதயாம்பரத் 
தைப் பாவித்து , குடும்பியெனுங் குறிப்பை மாற்றி 
அப்படிப்பாவித்தமனம் தேகோஹ சமஸ்காரங் 
கள் ஆண்டு நிக ழாவண்ணம் ஸோகம் " பாவ 
னையை அதிசூக்ஷமமாக ( பரைநினைவாக ) சிந் 
திக்கச்செய்து , தூரியதாம்படி மனத்தின்- (சிந்த 
னையில் விருத்தியை நிறுத்தாது அச்சிந்தனை 
யுதிக்குமிடத்தையே தைல தாரைபோல் யூகித்து 
அத்தருணத்தி லாண்டுளவாகும் ) அஞ்ஞான சம் 
பந்தங்களுக்குப் பற்றுக்கோடாய் நிகழும் அசுத்த 
மன தினுடைய , துவக்கறுத்து மனோராஜ்யம் 


ஞானஸாதகஸஹாயம் . 


223 


தனது 


( சு ) 


சுழுப்தி முதலிய உடனிகழ்ச்சிகளைத் 
வீரப்பாட்டினால் நீக்கி , இருந்தபடி - அவ்விட முண் 
டாகின்ற ப்ரஹ்மாகாரவிருத்தி மயமாயிருந்து , 
துணிந்து ஆங்கு ஜனிக்கும் ஆநந்தத்திற் பாவச 
முற்று ( நிர்விகற்ப சமாதியை யடைந்து ) , நிற் 
பாய் - சகஜா நுபவியா யிருக்கக்கடவாய் 

தேவிகாலோத்தரம் 
அறுசீர்க்கழிநெடிலடியாசிரிய விருத்தம் . 
ஆராதசித்தமானதோர் 

காலத்தடங்குமானாற் 
பேராமல் வருந்திக்காத்து 

பின்னைசிந்தனைகள் சென்று 
சாராமல் வல்லவாறு தடுத்துச் 

சார்வானவெல்லாஞ் 
சேராமன்மயக்கநீக்கித் 

திறமாகச் செய்து கொள்வான் . 
( அ - ம் . ) ஆராத சித்தமானது - சற்குருநாதன் 
பாற் பெற்றவருட் பார்வையிற் சித்தவிருத்தியை 
நிறுத்தி நிறுத்திப் பழகுங்கால் ஆண்டுநிலைபெறாது 
சரிக்கின்ற மனமானது , ஓர் கால் ஒருசமயம் , 
அடங்குமானால் - மேற்கூறிய லக்ஷியத்தில் நிலை 


224 


ஞானஸாதகஸஹாயம் . 


பெறுமாயின் , பேராமல் வருந்திக்காத்து உள்ளது 
( ப்ரஹ்மாகார விருத்தி ) விளங்குகிற பரியந்தம் 
பகிர்முக நாட்டத்திற் கிடந்தராது ஆண்டு நிகழும் 
உள்ளக்குளிர்ச்சியை வைராக்கியத்துடன் காத்து , 
பின்னை சிந்தனைகள் சென்று சாராமல் வல்லவாறு 
தடுத்து - அதன்பின் சம்ஸ்காரவாயிலாய் 

எழா 
நின்ற மனோராஜ்ஜிய முதலிய புடைபெயர்ச்சி 
களுக் கிறையளவேனு மிடந்தராதனவாகிய யூகத் 
திலேயே யிருந்து மேற்கூறிப் போந்த புடை 
பெயர்ச்சிகள் உண்டாகாவண்ண நீக்கி , சார்வான 
வெல்லாஞ் சேராமன் மயக்கநீக்கி ஈண்டு பதார்த் 
தங்களின் பிரதீதிகளுக்கெல்லாஞ் சார்வாய் நிகழ் 
வனவாகிய வஞ்ஞானசகித சுழுப்தியின் வசப்படுவ 
தற்கு அதிசன்னத்தமாயிருக்கு மத்தருணத்தின் 
கண்ணேயே அவ்வாறு செல்லுஞ்சுழுப்தியினின்று 
நீங்குவதாகிய யூகத்தினால் நீக்கி ,திறமாகச் செய்து 
கொள்வான் - தீவிரதர ஜிஞ்ஞாசுகள் ஸ்திரத்தன் 
மையாகவே யிருக்குமாறு செய்து கொள்வர் . ( எ ) 

திருக்குறள் வெண்பா. 
துன்பமுறவரினுஞ்செய்க துணிவாற்றி 
யின்பம்பயக்கும் வினை . 


ஞானஸாதகஸஹாயம் . 


225 


( பரி - உரை . ) முதற்கண் மெய்ம் முயற்சியாற் 
நமக்குத் துன்பம் மிகவருமாயினும் , அது நோக் 
கித் தளபாது முடிவின் கண் இன்பம் பயக்கும் 
வினையைத் திட்பமுடையராய்ச் செய்க . 

( அ - ம் . ) துன்பம் - (ஸொரூபத்தி லேகாக்கிரதை 
யடைந்த மனதுக்கு நிஜாநந்தம் விளங்குகிற 
வரையி லவ்விடத்திலேயே அந்தர் முகமாய் 
நிலைக்கவொட்டாமல் ) பிரதி பந்தங்கள் , உறவரி 
னும்- (தமக்கு ) மிகநிகழினும் ( அதுகண்டு தளரா 
மல் ) , இன்பம் - ப்ரஹ்மாகாரராப்தியை , பயக் 
கும்- ( முடிவிலே ) அடைவிக்கின்ற , வினை- ( பிரித 
லின்மையாகிய அந்தர் முக ) அப்பியாசத்தில் , 
துணிவு ஆற்றி - (உண்டாகும் ப்ரஹ்மாநந்த வடை 
வின் நிச்சயத்தை யகத்தினிடங் கொண்டு ) 
வலிமை யுடையராய் , செய்க- செய்யக்கடவது . 

நாலடியார் (வெண்பா .) 
ஊக்கித்தாங்கொண்டவிரதங்களுள்ளுடையத் 
தாக்கருந்துன்பங்கடாந்தலைவந்தக்கால் 
நீக்கிநிறூஉமுரவோரே நல்லொழுக்கங் 
காக்குந் திருவத்தவர் . 

( அ - ம் ) ஊக்கி- (ப்ரஹ்மாநந்த வடிவையடையும் 
வண்ணம் ) முயன்று , தாம் கொண்ட விரதங்கள் - 

14 


226 


ஞானஸாதகஸஹாயம் . 


மனதை ஸொ ரூபத்தில் ஏகாக்கிரதை செய்து அவ் 
விடத்தில் தைல தாரைபோல் நிற்கும் நிதித்தி 
யாசன பரிபாக ஸ்திதியில் உளவாகும் சுகப் 
பெருக்குகள் , உள்ளுடைய தம்மில் கலங்கும் 
படி , தாக்கருந் துன்பங்கள் - நீக்குதற் கருமையா 
கிய பிரதிபந்தங்கள் , தலைவந்தக்கால் - தாக்கிமே 
லிட்டு வந்தால் , நீக்கி - ( சூக்ஷ்மவறிவால் அப்பிரதி 
பந்தங்களை ) நீங்கச்செய்து , நிறூஉம் - ( அச்சுகப் 
பெருக்குகளிலேயே சித்தவிருத்தியை ) ஸ்திரப் 
படும்படிச் செய்யும் , உரவோரே - மனோபலமுள்ள 
போறிவுடையோரே , நல் ஒழுக்கம் காக்கும் - ப்ரஹ் 
மாகார விருத்தி யநுபவநிலையினையடைந்து ஆண் 
டுளவாகும் ஆநந்தத்தில் அறிதுயிலில் தலைப்பட் 
டிருக்கும் , திருவத்தவர்- (சகஜா நுபவத்தை யடை 
யப்படும் ) ஞானச்சிறப்புடையவர் . 

திருக்குறள் ( வெண்பா .) 
கலங்காது கண்ட வினைக் கட்டு ளங்கா 
தூக்கங் கடிந்து செயல் . 

( பரி - உரை . ) மனந் தெளிந்து செய்வதாகத் 
துணிந்த வினையின் கண் பின்னசை தலின்றி நீட் 
டித்தலையொழிந்து செய்க . 


ஞானஸாதகஸஹாயம் . 


227 


( அ - ம் . ) கலங்காது - ( சற்குருநாதன்பால் உப 
தேசவுளவுகளை நன்குணர்ந்து அந்நெறிக்கண் 
மனதை நிறுத்திப் பழகும்போது ஆண்டு நிகழும் ) 
மலவிக்ஷேப தோஷங்களுக் கிடந்தராது தைல 
தாரைபோன்ற சாதகஞ் செய்யும் பரிபாக ஸ்திதி 
யில் , கண்ட வினைக்கண் விளங்கும் உள்ளக் 
குளிர்ச்சி சகிதமான சூனிய வியாபகத்தினிடம் 
( ப்ரஹ்மாகாரவிருத்தி யுதயமாகி ) ஆம் ம் 
ஜனிக்குமளவும் பிரிதலின்றிப் பழகுஞ் சமாதியி 
னிடத்து , துளங்காது தூக்கம் கடிந்து (உண்டா 
கும் பிரதிபந்தங்களாகிய ) பகிர்முகப்பிரவிருத்தி 
ஆலசியம் நித்திரை முதலியவைகளை அறிவினது 
வீரப்பாட்டினா லக்கணமே தகைத்து , செயல் - 
சமாதியை செய்யக்கடவது . 

( 0 ) 


* 


ப்ரஹ்மாகாரவிருத்தி உதயம் 
என்பதற்குப்பிரமாணம் . 


M 


திருவாசகம் . 
எண்சீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
இன்றெனக்கருளியிருள்கடிந்துள்ளத் 


228 ஞானஸாதக ஸஹாயம் . 

தெழுகின்றஞாயிறேபோன்று 
நின்றநின்றன்மைநினைப்பறநினைந்தே 

னீயலாற்பிறிதுமற்றின்மை (தொன்றாம் 
சென்று சென்றணுவாய்த்தேய்ந்து தேய்த் 

திருப்பெருந்துறையுறைசிவனே 
யொன்று நீயல்லையன்றியொன்றில்லை 
யாருன்னையறியகிற்பாரே . 
( அ - ம் ) இன்று - ( சற்குருநாதன் உபதேசவ 
ளவை யறிவித்த பின்னர் அந்நெறிக்கணிடை 
யறா முயற்சியுடன் பழகும் பழக்க விறுதியிற் புருட 
தந்திரமற் றிருத்தலாகிய ) இத்தருணத்தில் , 
எனக்கு- ( ஜீவபோதனேனாகிய ) எனக்கு , அருளி 
( மலாகிதத் தன்மையை யுண்டு பண்ணுவதற் 
கேதுவாகிய ) அகண்டாகாரவிருத்தி ஞானம் உதய 
மாகப்பெற்று , இருள் கடிந்து - ( ஆண்டு நிகழ்வன 
வாகிய நனவிற் சுழுப்தியாநந்தத்தால் ) அவித்தை 
நாசமடைந்து , உள்ளத்து - அகத்தின்கண் ( விளங் 
கும் ஆநந்தத்தில் ) , எழுகின்ற - உதயமாகின்ற , 
ஞாயிறே போன்று நின் ந - சூரியனையே நிகர்த்து 
நிற்கும் , நின் தன்மை துரியவிளக்கத்தில் , நீ 
அலால் - அத் துரிய விளக்கமன்றி , பிறிது மாற்று 
இன்மை - அன்னிய பிரதீ தியானது இறையளவும் 
நிகழக் காண்கிலன் , நினைப்பு அற நினைந்தேன் 


ஞானஸாதகஸஹாயம் . 


229 


( இப்பெற்றியானாங்கு ஜனிக்கும் சகஜாநந்த வறு 
பவத்தால் சங்கற்பமும் வாசனையு மத்தியந்த க்ஷய 
மடைந்தது ) * நினைப்பொழிய நினைந்தனன் , 
சென்று சென்று - இத்தகைய வநுபவ நிகழ்ச்சி 
யானது எப்பதார்த்தங்களிலும் தற்சொரூபமே 
விசேஷித்துப்பதார்த்தங்களினது தன்மை சாமா 
ன்னியமாகக் காணப்பட்டு , அணு ஆய் தேய்ந்து 
தேய்ந்து (மேற் சொல்லிய வநுபவம் திடவுறுதி 
யடைந்த தன்மையால் ) பதார்த்தங்களில் சாமா 
ன்னிய விசேஷ பாவமு நீங்கி , ஒன்று ஆம் - ஐக் 
கியநிலையை யடையப் படுகின்ற , திரு - ( சச்சிதா 
நந்தவிளக்கமாகிய ) செல்வம் , பெருந்துறை உறை 
- அதிகரித்து விளங்காநின்ற சகஜாநந்தத்தில் 
வாசஞ்செய்யும் , சிவனே - துரியாதீதமே , ஒன்றும் 
நீ அல்லை - ( ஸொரூப சமாதியைப் பழகுங்காலத் 
தில் ) தத்துவக் குழாங்களெல்லாம் நீ அல்லவாகி 
யதற்கதீதமாய் விளங்கப்பட்டனை , நீ அன்றி - 
( அவ்விளக்கா நுபவ நிகழ்ச்சியைக் கொண்டு பார்க் 
கும் சமயத்தில் முன்பு நேதிகளைந்தபதார்த்தங்கள் 

* நினைப்பொழிய நினைந்தனன் நினையாமல் 
வினைந்தேன் , என்று மறவா திருந்தேன் . 


230 

ஞானஸாதகஸஹாயம் . 
யாவும் ) அவ் விளக்கத்தையல்லது , ஒன்று இல்லை - 
வேறா யறிகிலேன் ( இத்தகைய சூழ்ச்சியால் ) , 
உன்னை அறியகிற்பார் - விளங்கப்படும் இத்துரியா 
தீத வநுபவத்தை நிஷ்காமிய புண்ணிய மிகுதிப் 
பேறில்லாது அறியவல்ல புருடர் , யார் - யாவர் . 
( அறியவல்லுநர் இல்லை என்றபடி . ) 
பாடுதுறை - மெய்ஞ்ஞான விளக்கம் . 

இரட்டைக்குறள் வெண்செந்துறை . 
காணாதேநின்று கழியுமென்னைக் 
காலிட்டுக் காலிட்டுப் பாயுதேனே 
காணாத கண்ணைத் துடைக்கு தேனே 
கதிர் போலறிவங்கே காண்குதேனே . 
( அ - ம் . ) காணாதேநின்று கழியுமென்னை - சற் 
குரு நாதன்பால் மஹா வாக்கிய அநுசந்தான 
வுளவுகளை நன்குணர்ந்து அவ் வ நுசந்தான வுள 
வின்கண் சித்தவிருத்தியைத் தைல தாரைபோ 
னிறுத்திப் பழகும் பழக்க விறுதியில் அப்பழக்கமு 
மற்று கேவலம் சூனியப் பிரதீதியே நிகழ்ந்து 
தனது எதார்த்த ஸ்வரூபம் விளங்காமலும் பகிர் 
முகப்பட பிரியமின்மையு மாகிய தருணத்தில் , 


ஞானஸாதக ஸஹாயம் . 


231 


காலிட்டுக் காலிட்டுப் பாயுதேனே - சுழுப்தி யல் 
லது மனோசாஜ்ஜியமாகிய பிரதிபந்தங்க ளிடை 
யிடையேவந்து தாக்காவிற்கும் , காணாதகண்ணைத் 
துடைக்குதேனே - அத்தகைய பிரதிபந்தங்களுக் 
கிடந்தராது தீவிரதர வூக்கத்துடன் சற்குரு நாத 

பெறப்பட்ட வருட்பிரசாத வலிவாற் 
நகைத்து சாக்ஷிமாத்திரமாய் நிற்கும் பரிபாக 
ஸ்திதியில் , கதிர்போலறிவங்கே காண்குதேனே 
ஞானபானுவாகிய ப்ரஹ்மாகாரவிருத்தி யவ்விட 
முதயமாக வவ்வ நுபவத்தைப் பெறுவேன் . ( உ ) 

திருவாசகம் . ( கலிவெண்பா .) 
நாக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே 
போக்கும்வாவும் புணர்வுமிலாப்புண்ணியனே 
காக்குமெங்காவலனே காண்பரிய பேரொளியே . 

( அ - ம் . ) நோக்கு - சர்வபதார்த்தங்களையுந் திரு 
ஷ்டித்து , அரிய உணர்தற்குரிய வறிவாலறிதற் 
கரிய எந்தவுணர்வோ ( அவ்வுணர்வினிடத்து ) , 
நோக்கு- அந்தக்காண விருத்தியை நிறுத்திப் பழ 
குங்கால் , நுணுக்கரிய நுண்ணுணர்வே - ஆண்டு 
நிலைபெறாது பிரதிபந்தங்களின் சம்பந்தமாதற் 
குத் தலைப்படு மவசரத்தின் கண்ணேயே அவ்வாறு 
விருத்தியை விடாது அதி சூக்குமமாகிய உணர் 


232 


ஞானஸாதக ஸஹாயம் . 


வுடனிருந்து யூகிக்குந் தருணத்தில் , போக்கும் 
வரவும் புணர்வும் இலா - பஞ்சேந்திரிய விடயங் 
களும் தேஹோக வுபாதியுங்கழன்று உஸ்வாஸ 
நிஸ்வாஸ மடங்கி பாகியாந்தாமென்னும் பாகு 
பாடுக ளிறந்த வகண்ட சூனிய விளக்கமே முற் 
படும் , புண்ணியனே - அச்சமயம் அகண்டாகார 
விருத்தி வடிவாயுடைய வாநந்தா நுபவத்தின் லேச 
மாகிய சீதளத்தன்மை யுண்டாகும் , காக்குமெங் 
காவலனே - அத்தகைய சீதள ( குளிர்ச்சி ) த் தன் 
மையை யுள்ளது (ப்ரஹ்மாகாரவிருத்தி ) விளங்கு 
கிற பரியந்தம் பிரிதலின்றிக் காத்தல்வேண்டும் , 
காண்பரிய பேரொளியே - அவ்வாறு காத்து நிற்ற 
லாம் பரிபாகஸ் திதியில் அந்தக்காண விருத்தி 
ஸொ ரூபமயமாய் நிலை பெற்று ப்ரஹ்மாகார 
விருத்தி யுதயமாகும் . 


* 


நனவிற் சுழுப்தி ஆநந்தத்தில் 
பரவசப்படலென்பதற்குப் பிரமாணம் . 


ஞானவாசிட்டம் . 
எண்சீர்க்கழிநெடிலடியாசிரிய விருத்தம் . 
அறிபொருளைவிட்டகன்றாலழியுஞ்சித்த 
மந்தநிலைவியாபாரமனைத்துமில்லாச் 


ஞானஸா தகஸஹாயம் . 


233 


செறிநனவிற் சுழுத்தியாமிதனைநாளும் 

தீராதபரிசயமே செய்யச்செய்யப் 
பிறிவின் முது துரியமாமென்பர்மேலோர் 

பிழையிலாவிதனிலே நிலைமைபெற்றுக் 
குறியறுமானந்தமேகாந்தசீலக் 
கொள்கையால நாநந்தங்கூடுமன்றே . 
( அ - ம் . ) அறிபொருளை - திரிசிய பிரதீதிக்குக் 
காரணமாய் நிகழாநின்ற சங்கற்ப ஆகாரங்களை , 
விட்டு அகன்றால் - தவிர்ந்து ( உற்பத்தி ஸ்தானத் 
தையே பற்றி ) நின்றால் , சித்தம் அழியும் - மன 
மானது நாசத்தை யடையும் , அந்த நிலை - அத் 
தகையஸ் திதி , வியாபாரம் - சங்கற்ப எழுச்சியும் 
வாசனையும் , அனைத்தும் இல்லா - இறையளவேனு 
மில்லாத , செறிநனவில் சுழுத்தியாம் - அடர்ந் 
தொன்றான பரிபூரணமாகிய நனவிற் சுழுப்தி 
யென்னும் பேராநந்த நிலையாம் , இதனை - இத்த 
கைய வாநந்தத்தை , நாளும் 

சதாகாலமும் , 
தீராத ஒழியாத , பரிசயமே - அப்பியாசத்தையே , 
செய்ய செய்ய -பழகப்பழக , பிறிவு இல் முது துரி 
வம் ஆம் - சகஜாநந்தமாய் விளங்கும் பழமையா 

துரிய நிலையாகும் , பிழை இலா இதனிலே 


234 


ஞானஸாதகஸஹாயம் . 


அவித்யா சகிதம் இல்லாத விச்சொரூபா நுபவத் 
திலே , நிலைமைபெற்று ஆரூடத்தன்மையை 
யடைந்து , ஆனந்தம் சச்சிதானந்தமெனும் 
நினைவாகிய , குறி அறும் - சுத்த திரிபுடியும் நாச 
மடையும் , அன்றே அக்கணமே , ஏகாந்த சீலக் 
கொள்கையால் - இத்தகைய பெற்றியுடைத்தாய 
சுபாவ கோட்பாட்டினால் , அநாநந்தம் கூடும் 
ஆநந்தாதீத நிலைமை வாய்க்கும் , என்பர் - என் 
கூறுவர் , மேலோர் 

உண்மை ஞானத்தையுணர் 
ந்த ஞானவான்கள் . 

( க ) 
பத்திரகிரியார் . ( கண்ணி .) 
ஆங்காரமுமடக்கியைம்புலனைச்சுட்டறுத்துத் 
தூங்காமற்றூங்கிச்சுகம்பெறுவதெக்காலம் . 

( அ - ம் . ) ஆங்காரமும் - (மனதை சப்த முதிக்கு 
மிடத்தில் நிறுத்திப் பழகும் பழக்க மேலீட்டினால் 
தேகோக பாவமும் , ஐம்புலனை - ஐந்து புலன்களி 
னுணர்வும் , அடக்கி நீங்கப்பெற்று , சுட்டறுத்து 
ஆண்டு நிகழும் சூனிய வியாபகவிளக்கத்தை விளக் 

எவ் விளக்கமோ அவ் விளக்கத்தையே 
பூகித்திருக்கும் பரிபாக ஸ்திதியில் ப்ரஹ்மாகார 

ருத்தி யுதயமாகி யஞ்ஞான நீங்கி , தூங்காமற் 
தூங்கி - ஈண்டு நிகழு மாநந்தத்தில் தூங்காமற் 


ஞானஸாதகஸஹாயம் . 


235 


றூங்குவதாகிய நிர்விகற்ப சமாதியை யடைந்து , 
சுகம்பெறுவது - இப்பெற்றியால் துரியா நுபவம் 
வாய்த்து சகஜா நுபவியாயிருப்பது , எக்காலம் - 
எந்தகாலம் வாய்க்கும் . 
நீங்காச்சிவயோக நித்திரைகொண்டேயிருந்து 
தேங்காக்கருணைவெள்ளந் தேக்குவதுமெக்காலம் . 

( அ - ம் . ) சிவயோகம் -சற்குருநாதனாற் காட்டிய 
வுளவின் கண் மனதை நிறுத்தின திடப்பேற்றினா 
லுண்டாகும் அகண்டாகார விருத்தி ஞானமாகிய 
பரிபூரண வாநந்தத்தில் , நீங்கா - பிரிதலின்றிய , 
நித்திரைகொண்டே -சமாதி யடைந்தே , இருந்து 
- ( அதனது இறுதியிலுண்டாகுந் துரிய ஸொரூப 
மாய் ) நிலைத்து , தேங்காக் கருணை வெள்ளம் - நிரங் 
குச திருப்தியாகிய சசஜ நிலையானது , தேக்கு 
வது - நிறைந்து நிலைப்பேறுடைத்தாய் விளங்கு 
வது , எக்காலம் - எந்த காலத்தில் ( வாய்க்கும் ) . 
பட்டினத்துப்பிள்ளையார் பாடல் . 

கட்டளைக்கலித்துறை . 
சினந்தனையற்றுப்பிரிய முந்தான ற்றுச்செய்கைய 
நினைந்ததுமற்றுநினையாமையுமற்றுநிர்ச்சிந்தனாய் 


236 


ஞானஸாதகஸஹாயம் . 


தனந்தனியேயிருந்தானந்தநித்திரைதங்குகின்ற 
வனந்தனிலென்றிருப்பேனத்தனே கயிலாயத்த 

[ னே . 
( அ - ம் . ) சினந்தனை அற்று - ( ஆகாச பாவனை 
யில் மனதை நிறுத்தி ) தேஹபாவத்தை நீக்கி , பிரி 
யமும் தானற்று - ஜீவபோதத்திற்குக் காரணமான 
பலசங்கற்பங்களையு மொழித்து, செய்கை அற்று - 
( அவ் வாகாசத்தில் தைல தாரைபோல் நிலைக்க ) 
மனோவியாபாரமற்று , நினைந்ததும் அற்று - ( அவ் 
வேக நினைவாய் விளங்கும் ) ஆகாசபோதமும் 
( அகண்டாகார விருத்தியுதயத்தால் ) , நீங்கி , 
நினையாமையும் - அகண்டாகார விருத்தி ஞானஸ் 
புரிப்பும் ( அப்பியாச மிகுதியாலுண்டாகும் நன 
விற் சுழுப்தியாகந்தத்தில் பாவசமுற்றிருத்த 
லாகிய சமாதிய நுபவத்தால் ) , அற்று நீங்கி , நிர்ச் 
சிந்தனாய் - சிந்தனாரகிதனாய் , தனந்தனியே இரு 
ந்து- கேவலத்தன்மையாகிய துரியநிலையிலிருந்து , 
ஆனந்தநித்திரை - நிரங்குச திருப்தி , தங்குகின்ற 
வனம் தனில் நிலைபெற்று விளங்குகின்ற சகஜா 
னந்தத்தில் , என்று இருப்பேன் - எக்காலத்தி 
லிருப்பேன் , கயிலாயத்தனே - கைலாயத்தில் வீற் 
றிருக்கும் , அத்தனே - அப்பனே . 


ஞானஸாதகஸஹாயம் . 


231 


கந்தரலங்காரம் . 

கட்டளைக்கலித்துறை. 
ஆங்காரமுமடங்காசொடுங்கார் 

பாமானந்தத்தே 
தேங்கார்நினைப்புமறப்புமறார் தினைப் 


போதளவு 


மோங்காரத்துள்ளொளிக்குள்ளே 

முருகனுருவங்கண்டு 
தூங்கார்தொழும்பு செய்யாரென் 

செய்வார்யம தூதருக்கே. 
( அ - ம் . ) ஆங்காரமும் - ( சற்குரு கிருபா வீக்ஷ 
ணியத்தால் பெற்ற அருட்பார்வையில் மனதை 
நிறுத்தி ) அவித்யாசகிதத் தன்மையுடைய ே 
ஹோஹ பாவத்தை , அடங்கார்- ( அடக்குந் தந்தி 
ரத்தையறிந்து ) நீங்கியிருக்கப் பெறாதவரும் , பா 
மானந்தத்தே ப்ரஹ்ம சுகத்தின் கண்ணே , ஒடுங் 
கார்- ( மனம் தைல தாரைபோல் ) நிலைபெறாதவ 
ரும் , தேங்கார்- ( மயக்கத்தாலுண்டாகும் தியங்கு 
தலைப் பொருந்திய , நினைப்பும்- ( ஜாக்கிர சொப்ப 
னங்களாகிய ) சகலா வஸ்தையையும் , மறப்பும் 
( சுழுப்தியா கிய ) சேவலா வஸ்தையையும் , அறார் 


2238 


ஞானஸாதகஸஹாயம் . 


( அத்தியந்த ) நிவர்த்தி செய்யாதவரும் , தினைப் 
போது அளவும்- இறையள வாயினும் , ஓங்காரத்து 
- ( பரிபூரணமாய் விளங்காநின்ற ) ப்ரஹ்ம ஸொரூ 
பத்தினது , உள் ஒளிக் 

உள் ஒளிக்குள்ளே - அகமுகவப்பியா 
சத்தினா லுண்டாகின்ற அகண்டாகார விருத்தி 
நிலைபெற்ற அவசரத்தில் உதயமாகும் ஆநந்தத் 
திலே , முருகன் உருவங்கண்டு- எதார்த்த வடிவா 
கிய துரியசிவத்தை நிதரிசனமாக வறிந்து , 
தொழும்புசெய்யார் - சகஜாநந்த பரவசத்தி லீடு 
படாதவர்களும் ( ஆகிய விவர்கள் ) , யமதூதருக் 
காலனுடைய நியதியாகிய ஜனன மரணப் பி . 
கத் துன்பத்துக்கு , என் செய்வார் - யாது சூழ் . 
கொண்டு உஜ்ஜீவிப்பார் . இச்செய்யுள் எதிர்மறை 
யாயிருக்கினும் உடன்பாடாகப் பொருட்கோடல் 
அப்பியாசிகளுக் குசித்தமெனவோர்க . 

அஃதாவது : 
சற்குரு கிருபா வீக்ஷணியத்தாற் பெற்ற வருட் 
பார்வையில் மனதை நிறுத்தி அவித்யா சகித 
தன்மையுடைய தேஹபாவம் நீங்கி தைல தாயை 
போ லாகாசபாவம் நிலைபெற்று மனஞ்சொரூ 
பத்திலேகாக்கிரதை யடைந்து ஆங்குண்டாகின்ற 


ஞானஸாதக ஸஹாயம் . 


239 


அகண்டாகார விருத்தியினது மேலீட்டினால் 
ஜனிக்கும் ப்ரஹ்மா நந்தத்தில் நிலைபெற்று பிர 
வாகரூபமாய் நிறைந்துள்ள ஜாக்கிர சொப்பனங் 
களாகிய சகலாவஸ்தையும் சுழுப்தியாகிய கேவலா 
வஸ்தையும் அத்தியந்த நிவர்த்தியடைந்து சதா 
காலமும் பரிபூரணமாய் விளங்காநின்ற ப்ரஹ்ம 
ஸாரூபத் தகமுகவப்பியாச முதிர்ச்சியாலுண்டா 
கின்ற நிலைப்பேறுடைத்தாய அகண்டாகார விரு 
த்தி ஞானத்தின் ஆநந்தாதீதமாகிய துரியஸொரூ 
பத்தை நிதரிசனமாயறிந்து ஆங்கு சகஜாநந்த 
நித்திரையை யடைந்த அறிஞர்க ளெவர்களோ 
வர்கள் ஜனன மரணத் துன்பங்களை யுண்டு 
ன்ணாநின் ற கால நியதிக்கு உட்பட்டவர்களா 
பார் . பின் யாது செய்வரெனின் ப்ரஹ்மஸொரூபத் 
திற் பிரிதலின்றிய நிலையைப் பெற்றிருப்பார்கள் . 


திரிபுடிரகித ஸ்திதியை யடைத லென்ப 

தற்குப் பிரமாணம் . 


திருவாய்மொழி . 
அறுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
நன்றாய்ஞாலங்கடந்து போய் 
நல்லிந்திரியமெல்லாநீத் 


240 


ஞானஸாதகஸஹாயம் . 


தொன்றாய்க்கிடந்தவரும்பெரும்பா 

ழுலப்பிலதனையுணர்ந்துணர்ந்து 
சென்றாங்கின்பதுன்பங்கள் 

செற்றுக்களைந்து பசையற்றா 
வன்றேயப்போதேவீ 

டதுவேவீடுவீடாமே . 
( அ - ம் . ) நன்றாய் (சற்குருநாதனருளால் அறி 
யப்பட்ட வுளவின்கண் மனதை நிறுத்தி ) திட 
மாய்ப் ( பழகப்பழக) , ஞாலம்- ( பூதபௌதிக வடி 
வாய்ப் பரிணமிக்கும் ) உலகத்தை , கடந்து போய் 
- ஒழிந்து ( ஆங்கு நிகழும் சூனிய விளக்கா நுபவத் 
தில் நிலைத்து ) , நல் இந்திரியம் எல்லாம் சாத்வீ 
காம்சமாகிய ஞானேந்திரிய வியாபாரங்களும் 
இராஜசாம்சமாகிய கருமேந்திரிய வியாபாரங்க 
ளும் , நீத்து நீங்கி , பெரும்பாழ் - ஆண்ட நுபவமா 
பிராநின்ற சூனிய விளக்கத்தை , உலப்பில் காலத் 
திரயத்திலுங் கெடுதலில்லாத எவ்விளக்கம் விளக் 
குகின்றதோ அவ்விளக்கத்தில் நிலைபெற்றிருக்க , 
அரும் - அரிய , ஒன்றாய் கிடந்த - பரிபூரணமாகிய 
ப்ரஹ்மாகாரவிருத்தி யுதயமாகி , அதனை உணர் 
ந்து உணர்ந்து அவ்விருத்தியிலேயே பிரித 


ஞானஸாதக ஸஹாயம் . 


24 ] 


வின்றிய சமாதியை யடைந்து , ஆங்கு சென்று - 
( அதனால் ) அவ்விடத்தி லுண்டாகும் ஆநந்தத்திற் 
றலைப்பட்டு , ( துரியா நுபவம் பிராப்தமாகி ) இன்ப 
துன்பங்கள் - இன்ப துன்பங்களுக்கு ஆதாரமாகிய 
மாயா மலமானது , செற்றுக்களைந்து - துரிசற நீங்கி , 
பசை அற்றால் - ( சகஜூலை யப்பியாச மேலீட்டில் 
சுத்த திரிபுடியும் ) நாசமடைந்தால் , அன்றே - அக் 
கணமே, அப்போதே - அந்தவிடத்திலேயே , வீடு - 
மோக்ஷம் , அதுவே - அம் மோக்ஷ மே , வீடு வீடு ஆம் 
விடுதலையாகிய விதேககைவல்லிய ஸ்திதியாகும் . ) 

பிரபுலிங்கலீலை 

கலிநிலைத்துறை 
ஞே பஞானஞா துருவெனு பிவைபலநிற்கு 
மாயின் வேற்று முத்தியன்றது சகமாமென் 
றேயுமாறிது வதுவெனு கட்டிலாவியல்பை 
மாயைமாறிய தேவிபாலருளினன் வள்ளல் . 

( அ - ம் . ) ஞேய ஞான ஞாதுரு வெனும் - காண் 
பான் காக்ஷி காணப்படுபொருள் என்கின்ற , இவை 
( திரிபுடி ரூபமாகிய ) இப்பேதப்பகுதிகள் , பலரிற் 

15 


242 


ஞானஸாதகஸஹாயம் . 


கும் ஆயின் ( நிவர்த்தியாகாது ) பலவாக எங்கணுந் 
தோன்றி நிகழுமாயின் , வேற்று முத்தி யன்று - 
ஐக்கிய முத்தியன்று , அது அம்முத்தி , சகமா 
மென்று - விஷயாநந்தமாகிய பதவி முத்தி யாமென் 
று , எயும் ஆறு - ( ஐக்கிய முத்தி பொருந்தும் மார்க் 
கத்தை , இது அது எனும் சுட்டு இலா அகச்சமாதி 
புறச்சமாதி யென்னும் பாகுபாடிறந்த , இயல்பை 
என்று மிருந்தபடி யிருக்குஞ் சுபாவ நிலையை, 
மாயைமாறிய தேவிபால் * மாயாசம் பந்தங் கடந்த 
அக்கமாதேவியி னிடத்தில் , வள்ளல் - அல்லமாப் 
பிரபுதேவர் , அருளினன் அநுக்கிரகித்தனர் . ( உ ) 

மௌன தரிசனம் . 
எண்சீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
அருமையென்றமௌனத்தை மூட்டு மூட்டு 
அடங்காதகரணமைந்து மடங்கிப்போகும் 


* 


மாயா சம்பந்தங் கடத்தலாவது மோகவசப்படும் 
மன தின்வழி தான் செல்லாது தன் பால் அம்மனதை 
சுவாதீனஞ் செய்து கொள்ளல் . 


ஞானஸாதகஸஹாயம் . 


243 


இருமையென்றவிந்திரியமாண்டுப்போகும் 

இருண்மலம் போம் திரோதை யில்லை யக்கம் நீங் 
வெருவுபலகோடி கன்மங்கணத்தினீங்கும் ( ஐம் 

வெளியினுள்ளேயொளிதோன்றும் நாதங்கேட்கு 
உரிமையுடன் மௌனசித்தியாகவாக 

[ ம் 
உருவமுனக்கானந்தவுருவமாமே . 
( அ - ம் . ) அருமை என்ற மௌனத்தை - ( தீவிர 

வைராக்கியமுடையவரால் கோசரிக்கத்தக்க 
ஹிருதயாம்பரத்தில் நாம ரூப நாட்டந் தவிர்ந்த) 
மனதை , மூட்டு மூட்டு - ( நிறுத்தி ) பழகு பழகு , 
அடங்காத - சலித்தலாதி தொழில்களை யியல்பாயு 
டைய , கரணம் ஐந்தும் - ஐந்து கரணங்களும் , அடங் 
கிப்போகும் - ( அவ்விடத்திலேயே ஒடுங்கிவிடும் , 
இருமை என்ற இந்திரியம் ஞானேந்திரிய கர் 
மேந்திரியங்களென்கின்ற இரண்டின் வியாபாரங் 
களும் , மாண்டு போகும் - ஒழிந்துவிடும் ( அதனால் 
ஆகாசபாவம் தைல தாரைபோல் நிலைத்து ) , இருள் 
மலம் போம் - அஞ்ஞானத்தின் காரியமாகிய மலவி 
க்ஷேபதோஷங்கள் நீங்கிநிற்கும் , திரோதை இல்லை - 
ஆண்டு நிகழு முள்ளக்குளிர்ச்சியின் முதிர்ச்சியால் 


244 


ஞானஸாதகஸஹாயம் . 


அகண்டாகார விருத்திஞான முதயமாகி ஆவாணம் 
கூபமடையும் , மயக்கம் நீங்கும் - ( அப்போது ) துக் 
கமாகிய பிராந்தி நீங்கும் , வெருவு - துன்பத்திற்கு 
ஆஸ்பதமாகிய , பலகோடி கன்மம் சஞ்சி தாகாமியங் 
சளும் , கணத்தில் தங்கும் - க்ஷணத்தினாசமடையும் , 
வெளியின் உள்ளே ( நாசமடையவே ஆங்கு ) விளங் 
காநின்ற சிதாகாச விருத்தியினில் , ஒளிதோன்றும் - 
ஆநந்தம் ஜனிக்கும் , தம் கேட்கும் - ( அவ்வாநந்த 
மேலீட்டால் ) நாதரூபியாகிய துரியஸொ ரூபம் தட 
ஸ்தப்படும் , உரிமை உடன் - ( அத்துரிய ஸொரூபத் 
தில் ) சுதந்திரத்துடன் , (பிரிதலின்றிய ) மௌன 
சித்தி ஆக ஆக - சகஜசமாதி பழகப்பழக, உனக்கு - 
அம் மனதுக்கு , உருவம் - ஸெ ரூபம் , ஆனந்த உரு 
வம் ஆம் ஆநந்தாதீத வடிவபேயாய் நிகழாநிற்கும் . 
( திநிபுடிாகிதத் தன்மையாய் விளங்குமென்பதாம் ) 

உண்மைநெறிவிளக்கம் . 
எண்சீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
எப்பொருள் வந்துற்றிடினு மப்பொருளைப்பார்த்தங் 
கெய்து முயிர்தனைக்கண்டிங்கவ்வுயிர்க்குமேலாம் 


ஞான்ஸாதகஸஹாயம் . 


245 


ஒப்பிலருள் கண்டுசிவத்துண்மைகண்டிங் 
குற்றதெல்லாமதனாலே பற்றி போக்கித் 
தப்பினைச்செய்வதுமது வே நினைப்புமது தானே 
தருமுணர்வு புசிப்புமது தானேயாகி 
எப்பொருளு மசைவில்லையென வந்தப் பொருளோ 
டிசைவதுவேசிவபோகமெனுமிறைவன் மொழியே 

( அ - ம் . ) எப்பொருள் - ( சற்குரு நாதனாற் பெற்ற 
அருட்பார்வையில் மனதை நிறுத்துங்கா லச்சமயம் 
நிலைபெறாமல் ) எத்தகைய திரிசியதார்த்தங்கள் , 
வந்து உற்றிடினும் - தோன்றி பொருந்திடினும் 
( அதன் மயமாகாமல் ) , அப்பொருளை - அதனது உற் 
பத்தி ஸ்தான த்தையே , பார்த்து - நோக்கி ( பழாப் 
பழக ) , அங்கு எய்தும் - சகலாவஸ்தையில் 

நிகழா 
நின்ற , உயிர்தனைக்கண்டு - ஜீவனுக்குக் காரண 
மான அவித்தையானது நாப ரூபத்தோற்றமின்றிக் 
காண , அதை இங்கு அவ்வுயிர்க்கு - ( இவ்விடத்தில் 
விளங்காநின்ற) அச்சூனிய போதத்துக்கு , மேலாம் 
மேம்பட்ட , ஒப்பு இல் அருள் கண்டு - நிகரில்லாத 
அகண்டாகார விருத்தி விளக்கத்தை யறிந்து , 


246 


ஞானஸாதகஸ்ஹரியம் . 


சிவத்துண்மை கண்டு - ( அதற்காதா ரமான ) துரிய 
நிலையாகிய சகஜானந்தத்தையடைந்து , இங்கு உற் 
றது எல்லாம் - ( பிராரத்துவ வசத்தால் பகிர்முகப் 
படுங்கால் ) ஈண்டு தோன்றுவனயாவையும் , அதனா 
லே பற்றிநோக்கி - தனது துரிய விளக்கமாகவே 
பழகி யறிந்து , தப்பினைச் செய்வதும் அதுவே - 
அன்னியப்பிரதீதி நிகழினும் அந்நிகழ்ச்சி துரிய 
ஸொரூபமாகலேயமையும் , நினைப்பும் அது தானே 
ஆண்டு யாதாயினுமோர் சங்கற்பவெழுச்சி யுண்டா 
யின் அஃதுமவ்வாறே நிகழும் , தருமுணர்வு புசிப் 
பும் கொடுக்காநின்ற பிராரத்துவ நுகர்ச்சியும் , அது 
தானே யாகி - அவ்வடிவேயாகி , எப்பொருளும் 
எப்பதார்த்தங்களும் , அசைவு இல்லை என - டரி 
பூரண ஸொரூபமாகவே நிகழுமென்பதாக , அந்தப் 
பொருளோடு - அப்பரிபூரண ஸொரூபத்துடன் , 
இசைவதுவே - திரிபுடி ரூபத்துவைதமற் றிரண்ட 
றப் பொருந்துதலே , சிவபோகம் எனும் - ஐக்கிய 
முத்தியென்று சொல்லும் , இறைவன் மொழி - 
ஈஸ்வரனாற் கூறப்பட்ட வேதாகமங்கள் . 


( ச ) 


ஞானஸாதக ஸஹாயம் 


247 


திருவம்மானை . 
காண்பானுங்காட்சியுங்கைவிட்டேனம்மானை 
கைவிட்டவின்பங்கரைகாணேனம்மானை . 

( அ - ம் . ) காண்பானும் காட்சியும் - சற்குரு 
ராதனாற் காட்டியவுளவில் மனதை நிறுத்தி அகண் 
டாகார விருத்தியைய டைந்து அதனால் துரியப் 
பேற்றில் நிலைத்து திரிபுடித் துவைதத்தை , 
கைவிட்டேன் - அற்றேன் , கைவிட்ட இன்பம் - 
அற்ற அத்தறுவாயில் நிகழாநின்ற ஆநந்தா தீதவடை 
விற்கு , கரைகாணேன் - அவதியை யறிந்திலன் , 
அம்மானை - மகளீர் கைகளிற் பந்து கொண்டு ஆடும் 
ஓர் விளையாடல் 


அம்மானை :-அம் சச்சிதாந்த வழகினை யியல் 
பானே யுடைய , மான் ( திரிபுடி ரூபத் துவைத 
மிறந்த சுத்த ) மனம் . மாக்ஷிமையுடையது எப்ப 
தார்த்தமோ அப்பதார்த்தத்தினையே மனமென்ப 
( பொன் போலிலங்குமனம் 

எனக் 
வாமி களருளிய ஸொரூபானந்தப் பொருளான உப 
நிடதக் கவியான் தெற்றென விளங்கும் .. 


கருணாகரசு 


248 


ஞானஸாதகஸஹாயம் 


சிவஞானசித்தியார் . 
எண்சீர்க்கழிநெடிலடியாசிரிய விருத்தம். 
அறியாமையறிவகற்றியறிவினுள்ளே 

யறிவுதனையருளினாலறியாதேயறிந்து 
குறியாதேகுறித்தந்தக்கரணங்களோடு 

கூடாதேவாடாதேகுழைந்திருப்பையாகிற் 
பிறியாத சிவன் றானே பிறிந்து தோன்றிப் 

பிரபஞ்சதேமெல்லாந்தானாய்த் தோன்றி 
நெறியாலேயவையெல்லா ல்லவாகி 
நின்றென்றுந்தோன்றிடுவனியாதானாயே . 
( அ - ம் .) அறியாமை அறிவு- சகல கேவலங்களம் 
சங்கற்ப ஆகாமமும் சங்கற்ப வெழுச்சியும் , அகற்றி - 
( ஆகாமல் ) நீக்கி , அறிவின் உள்ளே - ஸொ ரூபத் 
தில் மனம் ஏகா கிரதையடையும் பொருட்டு ) சங் 
கற்ப முதிப்பதற்கு முன்னுள்ள விடத்தினுள்ளே 
(நாடிநின்று ), குறிய தேகுறித்து - ஆண்டு நிகழும் 
சூனியவிளக்கத்தைக் குறியாது அச்சூனியத்தை 
எவ் விளக்கம் விளக்குகின்றதோ அவ்விளக்கத்தை 
யே யூகித்து ( அவ்வாறு யூகித்து நிற்குந் தருணத் 


ஞானஸாதக ஸஹாயம் . 


249 


தில் ) , அந்தக்காணங்களோடுங் கூடாதேவாடாதே 
( அத்தருணத்தில் ) மனோராஜ்ஜியம் ( இந்திரியவழி 
வருதல் ) சுழுப்தியாகிய பிரதி பந்தங்கள் ( அதிசன் 
னந்தமாய் வருதற்குத் தலைப்படும் அக்கணமே யறி 
வினது வீரப்பாட்டினாற் றகைத்து , குழைந்து இரு 
ப்பை ஆகில் - ( எதார்த்த ஸொரூப முதயமாகிற 
வரையில் ) பிரிதலின்றி திடவைராக்கியத்துடன் 
தைல தாரை போல் நிலைபெற்றிருப்பையாகில் , அரு 
ளினால் - ஆங்குண்டாகாநின்ற அகண்டாகார 
த்தி ஞானத்தினால் , அறிவுதனை - ஜீவபோதத்தை , 
அறியாதே உணராமல் , அறிந்து - ( ஆண்டு ஜனிக் 
கும் ஆந்தயமாகவே ) உணர்ர்து ( இருப்பையா 
கில் , பிறியா ந சிவன் தானே - ( பிரமாதி ஸ்தம்ப 
பரியர்தம் உள்ளும் புறம்பும் ) பரிபூரணமாய் நிறை 
ந்து விளங்கா நின்ற துரியந்தானே , பிறிந்து தோ 
ன்றி - அவித்யா நா சத்தை யுண்டுபண்ணி நனவிற் 
சுழுப்தியாகர் தமாசவிளங்கப் பெற்று ( அது வன்றி ), 
பிரபஞ்ச பேதம் எல்லாம் தானாய் தோன்றி - புறச் 
சமாதி அப்பியாசத்தால் பாஹிய பிரத்திகள் யாவும் 
அச்சொரூபமாகவே விளங்கி , செறியாலே - சசஜ 


250 


ஞானஸாதகஸ்ஹாயம் . 


சமாதி யப்பியாச மேலீட்டினாலே , இவை எல்லாம் 
அல்லவாகி யாவும் ஆருந்தபயமாய் விளங்குகிற 
தன்கிறவந்நினைவு நீங்கி , நின்று - ( திரிபுடி ரூபத் 
துவைதமற்று ஐந்கியத்தன்டையாய் ) நிலைத்து , என் 
றும் - சதா காலமும் தோன்றிவன் நிராதானாயே - 
விளங்காநின்ற சத்தாசாமான்னிய வடிவாயிருப்பன் 
( அஃதாவது ) விதேக கைவல்லியத்தன்மையனாகி 
விளங்குவன் என்பதாம் . 
பிரத்தியக்ஷானுபூதிவிளக்கம் . 

கட்டளைக்கலித்துறை . 
இதயம்பரமா விலங்கிடச்கண்டங் 

கிதுவது வென் 
றொதுங்கிடக்கண்டிலனானயலென் 

பதுறுவதுண்டோ 
மதியா திசிற் சடபேதப்பகுதிகள் 

வாழ்வதுண்டோ 
எதுவுந்தனை யன்றிக்காணாமற் 

போக விருந்தனனே . 


ஞானஸாதகஸஹாயம் . 


251 


( அ - ம் ) இதயம் பரமா - இதயாம்பரத்தில் மன 
தை தைலதாரைபோல் நிறுத்தி ( ஆங்கு ), ( இலங் 
இடக்கண்டு (உண்டாகாநின்ற ) அகண்டாகார 
விருத்தி விளங்கி உணர்ந்து , அங்கு - அவ்விளக் 
கத்தில் , இது அது என்று ஒதுங்கிட - தன்மை 
முன்னிலை படர்க்கை எனும் பேதப் பகுதியாகிய 
திரிபுடி ரூபம் நீங்கிட , கண்டிலன் - தனக்கொன்றுந் 
தோன்றாது சகஜாநந்தமா விளங்குவானாயின் , நான் 
அயல் என்பது - நான் அன்னிய மென்று தோன்றும் 
தன்மை , உறுவது உண்டோ - அடைவதுளவோ , 
மதியாதி சிற் சடபேதப்பகுதிகள் - தன் தன் காரி 
யத்தை நோக்கத் தான் சித்தாயும் ஆத்மாவைநோக்க 
ஜடமாயும் பேதப்பட்டுள்ளனவாகிய புத்தி முதலிய 
தத்துவக் கூட்டங்களின் உடனிகழ்ச்சியாகிய ஜீவ 
போதம் , வாழ்வது உண்டோ - நிகழ்வதுதான் 
உண்டாகுமோ, எதுவும் - எத்தசைய பாவா பாவ 
நிலைகளும் , தனை அன்றி - ஸொரூபவிளக்கத்தை 
யன்றி , காணாமற்போக- தோன்றாமல் திரிபுடி ரூபமு 
மிறந்து , இருந்தனன் -சத்தாசாமான்னிய 

வடி 
வாய் விளங்கினன் , 

( எ ) 


LD 


252 


ஞானஸாதகஸஹாயம் 


ஞானவாசிட்டம் . 
அறுசீர்க்கழி நெடிலடியாசிரிய விருத்தம் . 
பாத்தவுள்ளத்தினொருமையின்செறிவினை 

பழகலாற்பெருஞ்சித்து 
நிரந்தரித்தெங்குஞ்சமமதாயினன்புவி 

நிறைவுறும் வெயிலென்னத் 
திரந்தருஞ்சித்தினொருமையை நெடும் பகற் 

செறிபரிசயஞ்செய்ய 
வாரந்தைதீர்ந்தசற்பாவசாமானிய 

மடைந்தனன தனன 
( அ - ம் ) பரந்தஉள்ளத்தின் - விரிந்த மனதினது 
உற்பத்தி ஸ்தானமாகிய இகயாம்பரத்தில் , ஒருமை 
யின் செறிவினை - மனதை நிறுத்தி ஆண்டே ஐக்கி 
யத்தன்மை பொருந்து தலை , பழகலால் - பழகுத 
லால் ( அப்பழக்கத்தின் பரிபாக ஸ்திதியில் , பெரும் 
சித்து நிரந்தரித்து - ப்ரஹ் மாகா விருத்தி ( உதய 
மாகி ) , ஆண்டு நிகழு மானந்தத்தில் நிரந்தரம் நிறை 
தல்பெற்று , பு விநிறைவுறும் - உலகத்தில் நிறைந்திரு 
க்கின்ற , வெயிலென்ன சூரியகிரணத்தைப் போல , 


சில . 


ஞானஸாதகஸஹாயம் . 


253 


எங்கும் சமமதாயினன் - பாகியாந்தரம் என்னும் 
வேறுபாடுகளின்றி யாண்டும் சம்தாயிருந்தான் , 
திரம் தரும் சித்தின் - ஸ்திரத் தன்மையைக்கொடு 
கின்ற சகஜா துபவமாகிய சிற்சாமான்னியத்தின் , 
ஒருமையை - ஐக்கியத்தை, நெடும் பகல் - திரிபுடி 
ரூபத்துவைதம் அத்தியந்த நிவர்த்தியை யடைகிற 
காலம் வரையில் , செறி பரிசயம் செய்ய - மிகுந்த 
பழக்கஞ் செய்ய , அபந்தை தீர்ந்த - துன்பப்பகுதி 
களின் அத்தியந்த நிவர்த்தியுண்டாகின, அதனால் 
அதனால் , சற்பாவ சாமானியம் அடைந்தனன் 
சத்தா சாமான்னிய ஸ்திதியாயிருந்தனன் . ( அ ) 


ஞானசூரியன் . 


அறுசீர்க்கழிநெடிலடியாசிரிய விருத்தம் . 
சாக்கிரசொப்பனங்களிரண்டையும் 

தாண்டிப்போனாற் 
சூக்கமாஞ்சுழுத்திவந்து 

தொல்லிருளாகிமூடும் 
ஆக்கமுமழிவு மில்லா 

தறிவினாலதுவும் போனால் 


254 


ஞானஸாதகஸஹாயம் . 


போக்கொடுவரவுமில்லாப் 

பூரணப்பொருள் வந்தெய்தும் . 
( அ - ம் . ) சாக்கிரசொப்பனங்கள் - ( சற்குருநாத 
னாற் பெறப்பட்ட அருட்பார்வையில் 
மனதை 
நிறுத்திப்பழகும் பழக்கத்தால் ) புறவிந்திரிய அக 
விந்திரிய வியாபாரங்கள் , இரண்டையும் - ( ஆகிய ) 
இவ்விரண்டையும் , தாண்டிப் போனால் - கடந்து 
சென்றால் ( ஆகாசபாவனை தைலதாரைபோல் மே 
லிட்டு விளங்கும் ), சூக்கம் ஆம் - ( அத்தருணத்தில் ) 
சூஷ்ம அவஸ்தையாகிய , சுழுத்தி வந்து - எழுப்தி 
யுண்டாகி , தொல் இருளாகி மூடும் - காரணசரீரத் 
தில் லயப்படுந்தன்மை யுண்டாகவுங்கூடும் , ஆக்க 
மும் அழிவும் - ( அவ்வண்ணமாகாமல் திடவைராக் 
கியத்துடன் அவ்விடத்தில் அறிவோடு கூடி பிரி 
தலின்றியிருக்கில் ) உற்பத்தியும் நாசமும் , இல்லாது - 
இல்லாத , அறிவினால் ( ஆண்டு விளங்கும் ) பரி 
ணவிருத்தி விளக்கத்தால் , அதுவும் - அக்காரண 
சரீரமும் , போனால் - நாசமடைந்தால் , போக்கொடு 
வரவும் இல்லா - அகம் புறம் இல்லாத , பூரணப் 
பொருள் வந்து எய்தும் - நிர்விகற்ப சமாதி வாய் 


ஞானஸாதகஸஹாயம் . 


255 


த்து துரிய ஸொரூபத்தின் பிராப்தி யுண்டாகி 
ஆண்டு நிகழும் சகஜானந்தவ நுபவ ஆரூடத்தின் 
றுதியில் திரிபுடி ரகிதஸ்திதி யடையப்படும் . ( க ) 
ஆனந்தருத்திரேசர்வண்டுவிடுதூது. 

கலிவெண்பா. 
பறைக்கோவணத்தான் 
மறைச்சிலம்பான்மாவான் 
மறைக்கோவறிவரிய மாண்பா - 

னெறிக்கொள் 
உயிருக்குயிரானுயிரறிவுக்கெட்டான் 
பயிலு பிர்க்சேயின்பருளும் பண்பான் 

பயிலுநர்க்குக் 
கண்ணு மானந்தங்கனிவாயுமானந்தம் 
வண்ண வதனமு மானந்தம் - 

தண்ணறல் சேர் 
வேணியுமானந்தம்வியன் மார்புமானந்தம் 
பூணுமானந்த புயங்காந்தா - 

னாணுடையு 
மானந்தமானந்தமானந்தமானந்த 
மானந்தமெவ்வுறுப்பு மானந்த 

மானந்தம் 


256 


ஞானஸாதக ஸஹாயம் . 


காஞ்சியுமானந்தமாய்க் 
காணநிற்பானத்தசையின் 
வாஞ்சையுறு மானந்தவள்ளல் . 
( அ - ம் . ) * மறைாகோ 

மறை கோவணத்தான் - வேதங் 
களைக் கௌபீனமாகத் தரித்தவனாகியும் , மன 

உறைச் 
சிலம்பான் - வேதங்களில் கோஷிக்காநின்ற மகா 
வாக்கிய வ நுசந்தான மேலீட்டா லுண்டாகும் ப்ர 
ணவ சப்தத்தின் இலக்ஷியார்த்த விறுதியில் விளங் 
குபவனாகியும் , மாவான் - வேதங்களையே குதிரையாக 


* கோவணம் : - கோ 

- பசு வணம் - வனம் , 
எனப் பொருள் படுதலால் பசுத்தன்மையாகிய 
ஜீவர்களது சங்காதத்தைக் குறிப்பிக்கின்றது . 

மறை , வேதம் , சிற்சத்தி யென்பன ஒரு பொருட் 
கிளவி . இத்தகைய சிற்சத்தியினிடத்து நானாவகை 
ஜீ பேதங்கள் அத்தியா சகாய்த் தோன்று தலா லிவ் 
வத்தியாச சங்காதங்கட்கு அதிஷ்டான சிற்சத் 
தியை ஆன்ம வடிவாகவே அமாச் செய்தல் யாதோ 
அதுவே கோவணத்தைத் தரித்தல் என்னும் பதங் 
கட்குத்திரண்ட ஆந்தரார்த்தமாம் . 


ஞானஸாதகஸஹாயம் . 


257 


வுடையானாகியும் ( உள்ளவனை ) , மறைக்சோ - வேதங் 
சளிற் கூறப்பட்டுள்ள மாவாக்கிய விசாரத்தைப் 
பரோக்ஷவாயிலாயறிந்து , ( அம் மட்டு முள்ளவர்களா 
ல் ) , அறிவரிய - அறிதற்கரிய , மாண்பான் மாக்ஷி 
மைப்பட்டவன் , நெறிகொள் உயிருக்கு - ( சற்குரு 
துவாராபெற்ற வருட்பார்வையில் மனதை தைலதா 
ரைபோல் ) நிறுத்திப்பழகும் ஜீவ அறிவுக்கு , உயி 
ரான் - ( ஆண்டு நிகழாநின்ற ஆவரணத்தைப்பழக்க 
மிகுதியா லுண்டாகின்ற அகண்டாகார விருத்தி 
ஞானத்தானீக்கி ) துரிய சிவமாய் விளங்கப் பட்ட 
வன் , உயிர் அறிவுக்கு - ஜீவபோ தநாச வடைவைப் 
பெறா தவருக்கு , எட்டான் அறியப்படாதவன் , 
பயில் உயிர்க்கே - ( சற்குருநாதன் காட்டிய வுளவில் 
மனதை நிறுத்திப் பழகாநின்ற போதமுடையவர் 
க்கே , இன்பு அருளும் பண்பான் - நனவிற் சுழுப்தி 
யானந்தத்தைத் தந்தருளுங் குணத்தை யுடையவ 
ன் , பயிலுநர்க்கு - அவ்வாரந்தத்தை ) இடையறாவப் 
பியாசம் புரிபவர்க்கு ,கண்ணும் ஆகந்தம் - கட்புலனு 
மாநந்த பாஷ்ப மாகவே போக்காநிற்கும் , கனிவாயும் 

16 


258 


ஞான்ஸாதகள் ஹரியம் . 


ஆநந்தம் - ( அன்னோர் வாக்கின் சணிருந்து வராநின் 
ற ) இனிய சொற்களும் வேத ஸெ ரூபமாகவே நிக 
மும் , எண்ண வதனமும் - முகத்தி னொப்பனையும் , 
ஆநந்தம் - ப்ரஹ்ம தேஜளாகவே விளங்கும் , தண் 
இளிர்ந்த , அரல் சேர் - கங்சையைத்தாங்கிய , வே 
ணியும் - ஜடைகளும் , ஆநந்தம் - ஆனந்தமே , வியன் 
பார்பும் ஆநந்தம் பெருமை பொருந்திய பார்புபாரக் 


* ஈசனும் ஞானியு பொன்றென்று பிரபல சுரு 
திசௗனைத்தும் முரசறை கின்றமையின் ஈண்டு 
ஞானி கங்சையைத்தரித்தல் உடையவளை யொரு 
பாசம் வைத்தல் என வுருவகப்படுத்தி யெழுத 
வாயிற்று . பாசிவத்தினின்றும் பிரிதலின்றி யிருக் 
கும் கங்கை , உமையவள் 

என்னும் இரு சத்தி 
களின் ஆந்தரார்த்தம் முறையே யாதெனின் : 
கேவலம் சுத்த ப்ரஹ்மத்தில் அக்கினாயிற் சூடு 
போல அபின்னமாய் வியக்தமாகாமல் 
யிருக்கும் எச்சிற்சொலிதையாகிய சாத்தியோ அத 
னையே கங்கையென்றும் அஃது எஞ்ஞான்றும் 


ஞானஸாதகஸஹாயம் . 


259 


தம் , பூணும் ஆந்தம் ( அணிந்திராநின்ற ) ஆபாணங் 
களு மாநந்தமயாகவே பிரகாசியா நிற்கும் , புயம் 
கரம் தாள் பாண் உடையும் ஆநந்தம் - புஜங்களுங் 
கைகளும் பாதங்களும் அரைஞாணும் வஸ்திரமும் 
ஆசந்தமாகவே நிகழாநிற்குங் குறியை யுணர்த்து 
மாதலால் , ஆநந்தம் ஆநந்தம் - ஆகந்த மாநந்தம் , எவ் 


கேவல ப்ரஹ்ம மயமாகவே இருத்தலின் சிரத்தின் 
கண் கங்கையைத்தரித்த லென்றும் ; புருஷ சமூகத் 
தில் ஸ்திரீக்கு இன்பம்ஜனித்தாற் போல கேவல 
சுத்தப்பஹ்மத்தினிடத்து அச்சத்திக்கு அவிகிருத 
மகிய சத்வ ரஜோதம குணங்களுண்டாயின வென் 
றும் அது சத்ரூபசத்தி சித்ரூப சத்தி ஆநந்தரூப 
சத்தி யென்னும் நாமங்களை வகித்து சச்சிதாடந்த 
பெனப் பெயரிய எச்சத்தியுளதோ அது சர்வ அத் 
திய சங்களை விளக்கிவைப்பதற்குப் பற்றுக் கோடா 
க விருந்து ப்ரஹ்மத்தினின்று மதனை வேறுபடுத்த 
முடியாததாயிருத்தலினால் அதனையே உமையவளெ 
ன்றும் , அர்த்தநாரீஸ்வரியென்றுங் கூறப்படும் . 


260 


ஞானஸாதகஸ்ஹாயம் . 


வுறுப்பும் ஆநந்தம் - எப்பதார்த்தங்களும் ஆநந்தமய 
மாகவே விளங்கப்படும் , காஞ்சியும் - ( இப்பெற்றி 
யால் ) உலகப்பிரத்தியும் , ஆகந்தமாய் - ஆநந்தவடி 
வாகவே , காணநிற்பான் - விளங்கும்படி நிற்பதால் , 
அத்தகையில் - கூடஸ்த ப்ரஹ்ம ஐக்கிய நிலையில் , 
ஆகந்தவள்ளல் - துரியசிவம் , வாஞ்சை உறும் நிலை 
ப்பேறுடைத்தான விதேக கைவல்லிய ஸ்திதியாய் 
அமரும் . 

( க 0 ) 
துகளறு போதம் . ( வெண்பா .) 
அண்ணலுமாநந்தமருளுமா நந்தமுயி 
செண்ணிலாவாநந்தமெவ்வுலகும் - பண்ணி 
யளித்தழிப்பராதியமரருமாநந்தல் 
களித்தது வேயெங்குமெனக்காண் . 

( அ - ம் ) அருளும் - ( சற்குரு நாதனாற் காட்டிய 
வுளவில் மனதை நிறுத்திப்பழகும் பழக்க மிகுதியா 
லுதயமாகும் ) அகண்டாகார விருத்தி ஞானமும் , 
ஆநந்தம் - ஆகந்தமே , அண்ணலும் ஆநந்தம் - ( அவ் 
வாகக்கத்தி விடையறாப்பரிசய மேலீட்டினா லுண் 


ஞானஸாதகஸஹாயம். 


261 


டாகும் ) துரியஸெரூபமு மாநந்தம் , எண்ணிலா - 
( சகஜாநந்தம் பழகப்பழக ) கணக்கற்ற , உயிர் ஆன்ம 
கோடிகளும் , ஆநந்தம் - ஆநந்தமாகவே நிகழா நிற் 
கும் , எவ்வுலகம் - எவ்வசைப்பட்ட வுலகங்களையும் , 

, 
பண்ணி சிருஷ்டித்து , அளித்து காப்பாற்றி , அழிப் 
பர் - சம்ஹாரஞ்செய்யும் முர்மூாத்திகள் ) , ஆதி அம் 
ரரும் - முதலாகவுள்ள தேவர்களும் , ஆநந்தம் - ஆக 
ந்த ஸொரூபமாகவே விளங்காநிற்பர் ( ஆதலால் ), 
எங்கும் களித்ததுவே எனக்காண் - எவ்விடத்தும் 
சத்தா சாமான்னிய வடிவமே நிலைபெற்றிருப்ப 
தென் றறியக் கடவாய் . 


அகண்டாகார விருத்தியிலேயே துரிய 
சிவம் விளங்குமென்பதற்குப் பிரமாணம் 


ஞானவாசிட்டம் . 
எண்சீர்க்கழிநெடிலடியாசிரிய விருத்தம் . 
அன்றியேயது தனையுந்தீரநீக்கி 
யறிபொருளின் முடி வானவறிவாற்றன்னி 


262 


ஞானஸாதகஸஹாயம் . 


யொன்று முபசாந்தனாப்ப்பளிங்கு போ 

லுள்ளொளி மேவிசீவனொருமித்துநிற்க 
நன்றுணர்சிற்சுகராகிப்பெரியோராகி 

ஞானபரராய்ப்பா மான்றாய்ப் பெற்றோர் 
நின்றசைவார்புறத்தின் மயிற்பீலிபோல 
நிலைகலங்கார் மேருவைப்போ னெஞ்சினுள்ளே. 
( அ - ம் ) அன்றியே - அதுவு மல்லாமல் , 
தனையும் - அந்த ஏகசங்கற்பத்தையும் , தீரநீக்கி -( அப் 
பிபாச மிகுதியால் ஆங்குண்டாகும் அகண்டா 
கார விருத்தியினால் ) மீண்டும் உற்பன்ன மாகாமல் 
நாசஞ்செய்து அறிபொருளின் முடிவான - அச்சங் 
கற்ப நிவர்த்தியினந்தமான , அறிவால் ஆண்டுநிகழும் 
அகண்டாகார விருத்தியிலெழாநின்ற நனவிற்சுழுப் 
தி யாருந்தத்தால் , துன்னி - நிறை தலடைந்து ஒன் 
றும் உபசாந்தனாய் - பிரிதலின்றிய உபசாந்தத்தை 
மேற் கொண்டவனாய் , பளிங்குபோல் உள் ஒளி 
மேவி -நிதரிசனமாக வகத்தின் கண் துரியநிலையை 
யடைந்து , ஜீவன் ஒருமித்து நிற்க - ஜீவபோதமற்று 
சிவபோதமாய் விளங்க, நன்று உணர் - காதலாமலகம் 


ஞானஸர் தகஸஹாயம் . 


263 


போல் அறிந்த, சிற்சுரராகி சிவாநந்த வடிவாாகி , 
பெரியோர் ஆகி பரிபூரணத்தன்மையுடையவராகி , 
ஞானபார் ஆம் உள்ளதை யுள்ளவாற்றிபவராய் , பர 
நன்றாய் பெற்றோர் சசஜானந்தத்தைத் திடமாகப் 
பெற்றுள்ளவர்கள் , புறத்தின் மயில் பீலியோல பா 
ஹியத்திலுள்ள மயில் இறசையசைக்கி லெவ்வண் 
ணம் அவ்விறகுக ளசையினும் தனது சுவாபாவிக 
அங்கங்கள் கலை தலின்றியே யிருத்தல் போல் , நின்று 
அசைவர் பிரார்த்துவ போசங்கள் நிகழினும் அஃ 
தையு மனுபவிப்பர் , நெஞ்சின் உள்ளே- அசத்தினி 
டமாக , மேருவைப்போல் மேருமலை பைப்போல் , 
நிலை கலங்கார் அச்சமயத்திலும் தன் சுபாவநிலை 
யின் சணின்றும் பித்தலடையாமலிருப்பர். 

திருமந்திரம் . 
அன்புசிவமிரண்டென்பாறிவிலார் 
அன்பேசிவமாவதாருமறிகிலார் 
அன்பேசிவமாவதாருமறிந்தபின் 
அன்பேசிவமாயடர்கதிருப்பாரே , 


264 


ஞானஸாதகஸஹாயம் 


( அ - ம் . ) அன்பு - சற்குரு நாதனாற் சாட்டிய 
நிலையினின்று பழகுங்கா லுதயமாகும் அகண்டா 
கார விருத்தியானது , சிலம் ( அஃது திடப்படும் 
வண்ணம் அ . முக வப்பியாசத்திலிடையறாப் பிரி 
தலின்மையாகிய ஸ்திதியை மேற்கொண்டிராநின்ற 
துரியா நுபவத்தை , அறிவு இலார் - ( கலை ஞான மட் 
டிலுணர்ந்து ) பெத்த திசைக்க ணின்றவர் , இர 
ண்டு என்பர் - சமாதி நிலையைப் பொருந்தி நின்ற 
நிலையேயன்றி ) அவ்விரண்ட நுபவமும் வேற்றுமை 
யுடைத்தென்று சொல்லுவர் , அன்பே - ( அவ்வகண் 
டாகார விருத்தி ஞானத்தில் பிரிதலின்றி ) யிடைய 
றாச் சமாதி பழகி நிற்றலே , சிவமாவது - துரியநிலை 
யென்பது , ஆரும் அறிகிலார் - கலைஞான மட்டி 
லுள்ள எத்தகையர்களும் அறிய மாட்டார்கள் , அன் 
பே சிவம் ஆவது அகண்டாகார விருத்தி ஞானத்தி 
லிடையறாப் பிரிதலின்றிய சமாதி பழக்கத்தின் 
முடிபே துரியநிலை யென்பது , ஆரும் அறிந்த 
பின் - ( கலைஞான வல்லுநராயினும் சற்குருநாதனை 
யடுத்து அவராற் காட்டிய உளவில் மனதை நிறுத்தி 
மேற்சொல்லிய தன்மையை ) யறிந்த பின்னர் எத் 


ஞானஸாதகஸஹாயம் . 


265 


தகையினரும் , அன்பே சிவமாய் - அவ்வாண்டா 
கார விருத்தி ஞானத்திற் பிரிதலின்றிய சமா 
பழகி யிறுதியில் துரியவடிவாய் , அமர்ந்து இருப் 
பார் - நிலை பெற்றிருப்பார் . 

( உ ) 
அவிரோதவுந்தியார் . 
க்கறியாமையுஞ்சாராதறிவொடுத் 
தூங்குவாய்காளுமென்றுத்திபற 
தோன்றும்பாம்பொருளுந்தீபற . 
( அ - ம் ) உந்தி - சற்குருாதன் காட்டிய வுள 
வின் கண் அந்தக்காண விருத்தியை 
பற - நிரந்தர சாதகத்தைச் செய்வாயாகில் , ஆங்கு 
( விகற்பவுணர்வாகிய சித்த சலனமற்று விளங்கு 
முள்ளக்குளிர்ச்சி சகிதமாகிய) அவ்வ நுபவத்தினி 
டத்தில் , அறியாமையுஞ் சாராது - ( அதிசன்னத் 
தாய் வருதற்குத் தலைப்படும் ) சகல கேவலாவஸ் 
தைப் பொருந்தாமல் , அறிவொடும் ( பழகும் பழக்க 
மேலீட்டி லுள வாகும் பாஹ் மாகார விருத்தியாகிய 
சுபாவவறிவோடுங்கூடி , நாளும் - சகல கேவலாவஸ் 


266 


ஞானஸாதக ஸஹாயம் . 


தை அத்தியந்த நிவர்த்தி யடையும் பரியந்தம் , தூங்கு 
வாய் - சமா 

- சமாதிஸ்திதியைப் பெற்றிருக்கில் , பரம் 
பொருள் தோன்றும் - துரிய சிவமானது நிதரி 
சனமாகும் என்பதாம் . 

திருவம்மானை . 
உற்ற மறப்புநினைப்பற் றேன்காணம்மானை 
யோவாதசித்தத்தே யொத்தேன் காணம்மானை 

( அ - ம் . ) உற்ற மறப்பு நினைப்பு அற்றேன் - ( சற் 
குருபா தன்பாற்பெற்ற வருட் பிரசாதவுளவில் அந் 
தக்காண விருத்தியை நிறுத்தி நிரந்தரசாதகஞ் 
செய்யும் பரிபாகஸ் திதியி லுளவாகும் பஹ்மாகார 
விருத்தி யநுபவத்தால் ) என்பாற் பொருந்தியிரா 
நின்ற சகல கேவலாவஸ்தையின் து வந்து வங்கள் 
நாசமடையப்பட்டது , ஓவாத சித்தத்தே யொத் 
தேன் - ( அடையவே ) என்றுங் கெடு தலில்லாத 
துரியா நுபவத்திலைந்கிய நிலையுங்கூடிற்று . 

அமிர்தசாரம் . (வெண்பா.) 
போக்கு மனனொருக்கிப்போதமங்கில்லாமை 
போக்கியநோக்காலர்நோக்கத்தை - நோகென்றான் 


ஞானஸாதகஸ்ஹாயம் . 


261 


றோன்றாதவண்ணம் போய்த் துஞ்சிற் றிருளறிவாச் 
சான்றுகின்றேனான்றான் . 

( அ - ம் . ) போக்கு மனனொரு கி - பஞ்சேந்திரிய 
விடயங்களிற் செல்லுகின்றமனதைமஹாவாக்கிய 
வநுசந்தானத்தாற் செல்ல வொட்டாது தடுத்து அவ் 
வநுசந்தானம் நிகழும் ஹிருதயாம்பரத்தில் நிறுத்தி , 
போதமங்கில்லாமை- பழசம் பழக்கமேலீட்டி லுள 
வாகும் ) குனியப் பிரதீதியை நோக்கிய - அறிந்தி 
ரூக்கின்ற , நோக்கால் - அவ்வறிவால் , அந்நோக்கத் 
தை - அவ்வறிவையே , நோக்கென்றான் - (உள்ளது 
விளங்குகிற பரியந்தம் ) உணர்ந்து கொண்டிருக்க 
வேண்டுமென்று குருநாதன் கட்டளை யிட்டனன் 
( அவ்வாறிருக்கும் தருணத்தில் பாஹ்மாகார விருத் 
தி யுதபமாகி , இருள் - அஞ்ஞானமானது , அறிவாய் - 
ஞான மயமாய் , தோன்றா வண்ணம் போய் - ஜனியா 
வாறு நீங்கி , துஞ்சிற்று ஆண்டு நிகழும் ஆரந்தத்தால் 
நிவர்த்தியை யடைந்தது , நான் றான் - இப்பெற்றி 
யான் ஈண்டு நிகழும் கூடஸ் தவறிவே , சான்றா 
நின்றேன் - துரியசிவாக விளங்கினேன் . 


268 


ஞானஸாதகஸஹாயம் 


அமிர்தசாரம் . (வெண்பா) 
இன்பக்கண்ணீராட்டியேத்தியெழின் மலரா 
மன்பிட்டுத் தம்மையமிர் தாக்கி - முன் புற்ற 
சிற்சடமெல்லாஞ்சிவமாக நோக்கல்சிவற் 
கர்ச்சனையாகுமது . 
( அ - ம் . ) இன்பக்கண்ணீர் ஆட்டி - சற்குா நாத 
ன் காட்டிய லக்ஷியார்த்தத்தில் அந்தக்கரண விருத் 
தியை நிறுத்தி நிரந்தரம் பழகும் பழக்க மேலீட்டி 
லுளவாகும் ) சூனிய சகிதவுள்ளக் குளிர்ச்சியை ய 
டைந்து , ஏத்தி - உள்ளது (பாஹ் மாகார விருத்தி ) 
விளங்குகிறபரியந்தம் பிரிதலின்றிக்காத்து , எழில் 
மலராம் அன்பிட்டு - ஆண்டுண்டாகும் பிரகாசவடி 
வினையுடைய சச்சிதானந்த விருத்தி யநுபவத்தில் 
பிரிதலின்றியிருந்து தம்மையமிர்தாக்கி - அவ்வாறு 
பிரிதலின்றி யிருத்தலென்னும் நினைவை நிர்விகற்ப 
சமாதியின் மேலீட்டால் ஆருந்தவடிவினை யியல்பா 
னே யுடைய துரிய ஸொரூபமாயமரும் நிலையைப் 
பெற்று , முன் புற்ற பெத்ததிசைக்கண் பொருந்திய , 
சிற்சடமெல்லாம் - சித்சடபே தப் பகுதிகளியாவை 
யும் , சிவமாக நோக்கல் - இன்றி யமையாத பிரா 


ஞானஸாதகஸஹாயம் . 


269 


ரத்தவசமாய்ப் பகிர்முகப் படுங்கால் அகத்தின் கண் 
விளங்கிய துரியா நுபவ மாகவே பார்த்தலே , சிவற் 
கு - அத்துரிய வஸ்து விற்கு , அர்ச்சனையாகும் - அரு 
ச்சித்தலாகும் . 

( சு ) 


எத்தகைய பதவிப்பேற்றின் கணின் 
றுளோராலுமறியப்படாத தேன்பதற்குப் 

பிரமாணம் . 


பஞ்சாக்கரப்பஃறொடைவெண்பா. 
பொன்னாடரிந்திரனும் பூமகனும்மாதவனு 
மென்னாடு மெந்தாளுமேநாடித் - துன்னாத 
வேதமுடிவின் விளங்குமொளியுயிரின் 
போதமுடிவிற்பொருந்துமொளி * * * 

( அ - ம் . ) வேதமுடிவின் வேதங்களினிறுதியில் , 
விளங்கும் - பிரதிபாதிக்கப்படும் , ஒளி துரிய ஸொ 
ரூபத்தை , பொன்னாடர் - (வானுலகத்திலிருக்கிற ) 
தேவர்களுக்கு , இந்திரனும் ( தலைவனான ) தேவேந் 
திரனும் , பூகனும் - தாமரை புஷ்பத்தில் வசிக்கும் 


270 


ஞான்ஸாதகஸ்ஹாயம் 


பிரமதேவனும் , மாதவனும்- திருப்பாற்கடற் சயன 
னான மகாவிஷ்ணுவும் , எந்நாளும் - சர்வகாலமும், 
என்னாடும் - எவ்வசைபட்ட திக்குகளிலும் , நாடி 
( ஆவலாற் சென்று ) தேடியும் , துன்னாத - அடையப் 
படாத , ஒளி - ( அத்தகைய தாய ) துரிய ஸொரூ 
பத்தை ( எவ்வா றடையலாமெனில் ) , உயிரின் 
போத முடிவில் - ( சற்குருநாதனாற் காட்டிய வுள 
வின் கண் மனதைநிறுத்தி பரிசயஞ் செய்யச்செய்ய 
அப்பரிசய மேலீட்டி லுண்டாகும் அகண்டாகார 
விருத்திஞானத்தினால் ) ஜீவபோதவத்தியந்த நாச 
வடைவில் , பொருந்தும் - அடையப்படும் . 


சங்கற்ப வாகாரம் தவிர்ந்து மறுசங்கற்ப 
முதிப்பதற்கு முன்னின்றுள்ள இடம் 
ஸொருபப்பிரகாசம் என்பதற்குப் பிரமாணம் 


ஞானவாசிட்டம் . 
எண்சீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் 
தெரிபொருளுந்தரிசனமுஞ்சேரும்போதிற் 
சேர்ந்தசுகவறிவுமிகச்சிறந்ததாகுக் 


ஞானஸாதகஸஹாயம் . 


271 


தெரி பொருளால் வளைப்புண்டாற்பந்தமாகுந் 

தெரிபொருளைவிட்டகன்றாற்றிடங்கொள் வீடாந் 
தெரி பொருளுத்தரிசனமுஞ்சேரும் போதிற் 

சேர்ந்தஉனு பூதியிடர் தீர்ந்ததாகும் 
தெரிவுறவால்பது பற்றி கிற்பாய் நின் 
றிரவிலையாஞ்சழுத்திதனைச்சேருவாயே. 
( அ - ம் . ) தெரிபொருளும் சங்கற்ப வெழுச்சியும் , 
தரிசனமும் - ஞானவிளக்கமும் , சேரும் போதில் - 
சங்கற்ப வச மாகாது அச்சன்கோற்பத்தியை விளக் 
கும் விளக்கத்தை இடையறாது போக்கிப்பழகப்பழக 
மேற்கூறிய விரண்டும் லயப்படும் போது , சேர்ந்த 
சுவறிவு - அவ்விடத்திலுண்டாகும் ஆநந்தபோதம் , 
மிகச்சிறந்ததாகும் மிகவும் சிறப்புடைத்தாய் நிகழும் , 
தெரி பொருளால் வளைப்புண்டால் சங்கற்ப வசப்ப 
ட்டால் , பந்தாகும் - ஜனன மரணப்பிரவாகத்துள் 
பத்திற் சேது பாகும் , தெரிபொருளைவிட்டகன் றால் 
சங்கற்பவசமாகாது ( அச்சங்சோற்பத்தியை விளக் 
கும் விளக்கத்தையேரோக்கி ) ஸொரூபத்தி லேகாக் 
ரதையடைந்தால் , திடங்கொள் வீடாம் 

நிலை 


272 


ஞானஸாதகஸஹாயம் . 


ஆண்டுண் 


பேறுடைத்தாய் விளங்கா நின்ற மோக்ஷாம் , தெரி 
பொருளும் - சங்கற்பமும் , தெரிசனமும் - ஞான 
விளக்கமும் , சேரும்போதில் - (விஷ பாகார பரிணா 
மத்தை யடையாது ) அதிஷ்டான சேதனத்திலொ 
ருமிக்கும் போது , சேர்ந்தவனுபூதி 
டாகாநின்றவ நுபவம் , இடர் தீர்ந்ததாகும் - ஜனன 
மாணத்துன்பம் நீங்கியதாகும் தெரிவுற - நன்றாக , 
ஆங்கு - அவ்விடத்தில் , அது பற்றி நிற்பாய் - நீ 
அவ்வநுபவத்தைப் பிரிதலின்றி யிருப்பாயாகில் , 
நின்றியநிலையாம் - உன்னுடைய எதார்த்த நிலையா 
கிய , சுழுத்தியனை - நனவிற் சுழுப்தி யாநந்தத்தை, 
சேருவாய் அடைவாய் . 

சொருபானுசந்தானம் . 
அறுசீர்க்கழிநெடிலடியாசிரிடவிருத்தம் . 
காண்பானாயுங்க ண்பனவுமாகிக் 

கலங்காமெய்ஞ்ஞான 
மேண்பாவனை கட்கெட்டாதாயிருந்து 

நிறைந்த பொருளாகும் 


ஞானஸாதகஸஹாயம் . 


273 


மாண்பாய்க்காணும் பொருள்விட்டு 

மற்றோர் பொருளை நாடு முனம் 
வீண் பாவனை தீர்மெய்யறிவா 

மென்னவாறிச்சுகிப்போமே . 
( அ ம் . ) கலங்காமெய்ஞ்ஞானம் - காலத்திரயத்தி 
லுங் கலங்குதலில்லாத யதார்த்த ஞானம் ( யாதோ 
அதுவே ) , காண்பானயும் காண்பனவுமாகி - பெத்த 
திசையினால் ஞா துரு வாகவும் ஞேய மாகவும் ( நிக 
ழும் ) , எண்- ( இவ்வாறாகியபிரதீதிகளை யதார்த்தமா 
கக்கருதி தேகோகவறிவில் ) மாட்சிமையுடைய( ஜீவ 
ர்களது ) , பாவனைகட்கு - சகுண பாவனைகளுக்கு , 
எட்டாதாய் இருந்தும் - அடைதற்கரிதாயிருந்தும் , 
நிறைந்த பொருளாகும் - யாவர்பாலும் அது சூதமாய் 
நிகழும் பரிபூரண உஸ்துவமாகும் ( ஆதலின் ) ,மாண் 
பாய் - ( பொருளல்லவற்றைப் பொருளென் றுணருந் 
தன்மையில் ) மாட்சிமையாக , காணும் - பார்க்கப் 
பட்ட , பொருள் (நாமரூபசகித) திரவியத்தை , விட் 
டு - நீங்கி , மற்றோர் பொருளை - வேறோர் ( நாமரூப 
சகித ) திரவியத்தை , நாடு முனம் பற்றுவதற்குமுன் , 

17 


274 


ஞானஸாதகஸஹாயம் . 


வீண்பாவனை தீர் மெய்பறிவாம் - திரிபுடி ரூபத் 
துவைத மிறந்தஎதார்த்தபோதமாம் , என - என்பதாக 
(சற்குருசந்நிதான வீக்ஷணியத்தினா லிவ்வுளவுகளை 
யறிந்து ) , ஆறி - ( அந்தக்கரண விருத்தியை ஆண்டு 
நிறுத்திப் பழகும் பரியாக ஸ்திதியில் உண்டாகும் 
ஆநந்தபோதத்தில்) விஸ்ராந்தியடைந்து , சுகிப் 
போம் - நிரந்தரம் தூங்காமற்றூங்கும் நிலையைப் 
பெற்றிருப்போம் . 

கைவல்லியம் . 
அறுசீர்க்கழி நெடிலடியாசிரிய விருத்தம் . 
ஞானங்கா ரணமறிபொருள்காரிய 

நாமரூபப்பேர்க 
ளானதெப்படியழிந்ததெப்படியென 

வாய்குதல்பலனன்றே 
மானமைந்தனே தீர்க்கசொப்பனசகம் 

வந்ததும்பாராமற் 
போனதுந்நினையாமலுன் போதமாய்ப் 

பூர்ணமாயிருப்பாயே . 


ஞானஸ்ாதகஸ்ஹாயம் . 


275 


( அ - ம் . ஞானங்காரணம் - மத்தியகதெஸொரூப 
மாய் நிகழ்வது எவ்வறிவோ அவ்வறிவே ( சர்வ ஆ 
ரோப பரிணாமங்களுக்கும் ) பற்றுக்கோடாம் ( ஆத 
லின் ) , அறிபொருள் காரியம் - ( அந்தக்கரணவிருத் 
தியை யிந்திரியவழித்தாய்விடா தகமுகமாய் நிறுத் 
துந் தருணத்தில் ) ஆண்டு நிகழும் நாம ரூப சம்ஸ் 
காரங்கள் காரிய ரூபமாம் , நாமரூபப்பேர்கள் - அத்த 
கையகாரியசகித நாமரூபப்பதார்த்தங்களின் பேதப் 
பகுதிகள் , ஆனது எப்படி - ஈண்டான திற மெங்க 
னம் , அழிந்தது எப்படி -இஃது அத்தியந்த நிவர்த்தி 
யெய்தினதெங்ஙனம் , என ஆய்குதல் - என்பதாக 
விசாரித்தல் , பலன அன்று - ( அச்சமயம் ) பயனன் 
றாம் , ( மற்றெவ்வாறிருக்கிற் பயனெனின் ) மான 
மைந்தனே - சாதனசகித் மாட்சிமையுடைய ஞான 
புத்திரனே ? தீர்க்க சொப்பன சகம் - பிரவாகரூபமா 
யெழுங்கனவெனுஞ்சங்கற்பம் , வந்ததும்பாரால் 
உண்டானதையும் நோக்காமல் , போனதும் நினை 
யாமல் - நீங்கிய சங்கற்பத்தையும் யூகஞ்செய்யாது , 
உன் போதமாய் - ஆண்டெஞ்சிநின்ற சுபாவவறி 


276 


ஞானஸாதகஸஹாயம் . 


வாய் நிலைத்து , பூர்ணமாயிருப்பாய் - திரிபுடி ரூபத் 
துவைத மிறந்திருக்கக்கடவாய் . 

ஞானவாசிட்டம் . 
அறுசீர்க் கழிநெடிலடியாசிரிய விருத்தம் , 
தெரிபொருடரிசனஞ்சேர் 

கூட்டத்திற்சேர்ந்தவின்பம் 
விரிபரமார்த்தமாகு 

மதற்குமேலிளிவேறில்லைப் 
புரிதருபிரமகோக்கா 

மதனினாற்பொன்றுஞ்சித்தம் 
வரிசையாஞ்சித்தநாசம் 

வஞ்சமிலின்பந்தானே . 
( அ.ம். தெரிபொருள் சங்கற்பவெழுச்சியும் , தரி 
சனம் - அவ்வெழுச்சியின் வசத்தாயாகாத காட்சி 
யும் , சேர் கூட்டத்தில் - கூடிய கூட்டுறவில் , சேர்ந்த 
வின்பம் - அவ்விரண்டு நீங்க ) உண்டாகு மாநந்த 
போதம் , விரிப்ரமார்த்தமாகும் - சுருதியாதிகளில் 


ஞானஸாதகஸஹாயம் . 


277 


விரிவர் யெடுத்துரைக்கும் மகாவாக்கியார்த்தப்பொ 
ருள்களின் அத்தியந்த வநுபவமாகும் , அதற்குமேல் - 
அத்தகைய பேற்றிற்கு மேலாக ,இனி வேறில்லை மற் 
றோர்வஸ்துவில்லையாகும் ( ஆதலின் ) , புரிதரு விரும் 
பத்தக்க , பிரமடோக்கா மதனினால் நாமரூபநாட்டம் 
தவிர்ந்த திருஷ்டியை யுடைத்தாய்ப் பழகும் பழக்க 
மேலீட்டி லுளவாகும் அகண்டாகார விருத்தி ஞா 
னத்தினால் , சித்தம் பொன்றும் - மனமான துகெடும் , 
வரிசையாம் - ஒழுங்காகிய முத்தர்களின் சாதகபரி 
பாக மேலீட்டினாலுண்டாகும் , சித்தநாசம் - மனோ 
நாசமானது ( அத்தியந்த நிவர்த்தியைப் பெற்று ), 
வஞ்சமி லின்பந்தானே - அஃதே சகஜாநந்த வாரூ 
டத்தன்மையுமாம் . 

(ச ) 
திருவருட்பயன் ( குறள் . ) 
இன்புறுவார் துன்பா ரிருளினெழுஞ்சுடரின் 
பின்புகுவார்முன்புகுவாரின் . 

( அம் ) பின் புகுவார் - சங்கற்ப வாகாரந் தவிர்ந்த 
பின்னும் , முன்புகுவாரின் - உத்தாசங்கற்ப வெழுச் 


218 


ஞான்ஸாதகஸ்ஹர்யம் . 


( 6 ) 


சிக்கு முன்னுமுள்ள இடையில் மனதைநிறுத்திப் 
பழகுபவர்கள் , துன்பு ஆர் இருளின் அந்தக்கரணத்தி 
னுள் நிறைந்த அவித்தியோபாதி சூனியத்தில் , எழு 
ஞ்சுடரின் - உண்டாகாநின்ற அகண்டாகார விருத் 
திஞானத்தில் , இன்பு உறுவாக்- (பழகும் பழக்கமிகு 
தியால் அவ்விருத்தி நிலை பெற்றவிடத்தில் ) ஆநந் 
தப்பிராப்தி யடைவார் . 

ஞானவாசிட்டம் . 
எண்சீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
சடமசடமெனுநோக்கமிரண்டினூடே 

தனியாகிநின்றபாதத்துவத்தை 
யிடவியபோதாரண்ணியமுதலாம்வேத 

மிராமனேபல்காலுமியம்புமன்றே 
படருறுகாண்பனகாட்சிமேவும் போதிற் 

பரம்பொருனின் பற்றாகிபயின்றவின்பங் 
திடவனுபூதியின்வடிவாமாதலாலே 
திகழ்பிரமசாரமெனச்செப்புந்தானே 


ஞானஸாதக ஸஹாயம் . 


279 


( அ - ம் ) இராமனே - ஸ்ரீராமா !, சடம் அசடம் - 
சங்கற்பவாகாரம் சங்கற்பவெழுச்சி , எனும் - என்று 
சொல்லப்படும் , நோக்கம் இரண்டின் ஊடே - திரி 
சியமிரண்டிற்கும் ( ஆதாரமாகிய ) நடுவே , தனியாகி 
நின்ற - கேவலத்தன்மையாய் விளங்காநின்ற , பர 
தத்துவத்தை - மேன்மையாகிய ப்ரஹ்மஸொரூபதி 
லையை , இடவிய - விகசிதமா யெடுத்துரைக்கின்ற , 
போதாரண்ய முதலாம் வேதம் - பிரகதாரண்யமுத 
லிய பிரபல சுருதிகள் , பல்காலும் - சதாகாலமும் , 
இயம்பும் அன்றே - கோஷியாநிற்குமல்லவா , படர் 
உறு - ( தைல தாரைபோல் ) அடர்ந்துண்டாகின்ற , 
காண்பனகாக்ஷி - சங்கற்பமும் அச்சங்கற்ப வாகார 
மாகாததிருஷ்டியும் , பரம்பொருளின்பற்றாகி- ( இவ் 
விரண்டும் ) ஸொரூபத்தி லேகாக்கிரதையடைந்து , 
மேவும்போதில் - பொருந்தும் அமைதியாகிய பரி 
எஸ் 
திதியில் , பயின்ற இன்பம் - ( அவ்விடத்தில் ) 
தலின்றிய சமாதியா லுண்டாகாநின்ற நனவிற் 
எழுப்யொநந்தம் , திட அநுபூதியின் வடிவாம் - அகம் 
புறம் விளங்குவதாகிய துரிய ஸொரூபத்தின் 


280 


ஞானஸாதகஸஹாயம் . 


வடிவமாகும் , ஆதலால் ஆதலினால் , திகழ் பிரமசார 
மென செப்பும் ( அதுவே ) பிரகாசிக்கின்ற ப்ரஹ்ம 
ரசமென்று சொல்லப்படும் ( திரிபுடி ரூபத்துவைத 
மிறந்த கிருத கிருத்திய நிலையெனப்படும் ) சு ) 

ஞானவாசிட்டம் . 
எண்சீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
சொரூபம் விட்ட கலன்மோகமாம்வேறு 

சொல்லிட முன்பு பின்பில்லை 
யொருபொருணினைவையொழித்துமேலப் 

லொருபொருணினைவுறிலந்த [ பா 
விருபொருணடுவுணினைவறவிருக்கு 

மிது சொரூபத்தியல் பிதுதான் 
மருவு கற்பனை மாண்டசைவில் கற்போலாய் 
வருகனாச்சுழுத்திதீர்வடி வாம் . 
( அம் ) சொரூபம்விட்டகலல் - ஆத்மஸொரூபத் 
திற்கு வெதிரேகமா யெழாநின்ற தெப்போ தமோ 
அப்போதமே , மோகயாம் - அஞ்ஞான மென்று 


ஞானஸாதகஸஹாயம் . 


281 


சொல்லப்படும் , வேறு சொல்லிட - வேறே ( அஞ் 
ஞான முண்டென்று சொல்ல , முன்பு பின்பில்லை - 
அத்தகைய போதவெழுச்சிக்கு முன்னும் அவ்வெழு 
ச்சி நசித்திட்டபின்னும் இல்லையாம் ( ஆதலின் ) , 
ஒரு பொருள் நினைவை யொழித்து - ஓர் நாமரூப 
மாய் பரிணமிக்கும் பரிணாமம் நீங்கி , மேலப்பா 
லொருபொருணினைவுறில் - அதற்குமே லோர் நாம 
ரூப பரிணாமத்தை பொருந்துமிடத்தில் , அந்த விரு 
பொருள் நடுவுள் - அவ்விருவிதபரிணாமத்திற்குமின் 
யில் , நினைவற விருக்குமிது - சங்கற்ப பரிணாம மில் 
லாத இந்த ஞானம் , சொரூபத்தியல்பு - ஸொரூபத் 
தின் தன்மையாம் , இதுதான் - இச்சொரூப ஞானம் , 
மருவு கற்பனை மாண்டு - பொருந்திய கற்பனாகித 
மாய் , அசைவில் கற்போலாய் சலனமில்லாத பாடா 
ணத்திற் கொப்பாகி வருகனா- வருகின்ற சகலாவஸ் 
தையிலுள்ள ( ஜீவ்வறிவும் ) , சுழுத்தி - கேவலாவஸ் 
தையிலுள்ள ( அஞ்ஞானமும் ), தீர்வடிவாம் - தீர்ந்த 
ஸொரூபமாம் . 

( எ ) 


282 


ஞானஸாதகஸஹாயம் . 


முத்திமுடிவு . 
அறுசீர்க்கழிநெடிலடியாசிரிய விருத்தம். 
ஒருபொருணினைவுபோய்ப்பின் 

னொருபொருணினையுமுன்னாய் 
மருவிடைவெளியிலேயுன் 

மனமிலையாகையாலே 
சொரூபநீதானாய்த்தோன்றுந் 

துலைமனங்கொண்டங்குன்னி 
லொருதிரிபுடியு முண்டா 

யொழியுமச்சொரூபமென்றும் . 
( அ - ம் . ) ஒரு பொருள் நினைவுபோய் - ஒவ்வோர் 
பதார்த்தங்களின் மயமாய்ப் பரிணமிக்குஞ் சங்கற் 
பம் நீங்கி , பின் - அதன்பின்னும் , ஒரு பொருள் - மற் 
றோர் பதார்த்தமாக , நினையுமுன் ஆய் - பரிணமிக்கு 
முன்னுமாய் , மருவு பொருந்தாநின்ற , இடைவெளி 
யில் - மத்திய நதமாய்விளங்கும் ஸ்திதியில் , உள் - 
உன்னுடைய , மனம் சங்கற்பமானது , இலையாகை 
யால் -இல்லையா தலின் , சொரூபம் நீதானாய் தோன் 


ஞானஸாதகஸஹாயம் . 


283 


றும் ஆண்டு நிகழும் உள்ளக்குளிர்ச்சி சகித சூனிய 
விளக்கத்தி லுன் போத மெழாவண்ணம் உள்ளது 
விளங்குகிற பரியந்தம் அறிவினது வீரப்பாட்டினாற் 
பிரிதலின்றியிருப்பாயாகில் ப்ரஹ் மாகா ரவிருத்தி 
யு தயமாகி ஆந்தம் ஜனித்து அம்மயமாயே விளங் 
குவை , துலை மனம் கொண்டு - (ப்ரஹ்மாகார விரு 
த்தி ஞானத்தினால் நாசத்தையடையும் அசுத்தமன 
தைக்கொண்டு, உன்னில் மேற்கூறிய லக்ஷியத்தை 
நினைப்பாயாகில் , ஒரு திரிபுடியுமுண்டாய் - இழிவி 
னாலொப்பற்ற ஞா துரு ஞான ஞேயங்களுண்டாகி , 
என்றும் - எக்காலமும் , சொரூபம் - சதோ தயமாய் 
விளங்குஞ் சொரூபா நுபவமானது , ஒழியும் தோன் 
மாமனிற்கும் , 

( அ ) 


ஸ்ரீஸற்குரவேகம் 8 
நிஷ்டா நுபூதி 
ஸாராம்ஸத்திரட்டு . 


காப்பு 
அத்தி முகனடி , நித்த நினைபவர் 
சித்தி திருவொடு , முத்தி பெறுவரே . 

அந்தரார்த்தப்பொழிப்புரை. 
அகங்காராதிகள் அடங்கிய விடத்தில் நிதரிசன 
மாகும் ப்ரஹ்மாகாராவிருத்தியுற்பத்தி ஸ்தானத்தில் 
சதா அந்தக்காண விருத்தியை நிறுத்திப் பழகுப் 
வர் நனவிற் சுழுப்தியாநந்தமும் துரியா நுபவமும் , 
சகஜாநந்த வடைவின் ஆரூடத்தன்மையாம் , விதேக 
கைவல்லியப் பேறும் பெறுவர் . 


நூல் . 


நித்தனை யுமையா ளடிபணிந் தெனச் 
ரிட்டைசா தனைநிகழ்த் தென 


ஞானஸாதகஸஹாயம் . 


285 


யத்தனு மகிழந்தே நீவினா விடுத 

லாருயிர்த்தொகைகண்மெய்யுணர்வான் 
முத்திஸய யடையுங் காரண மாமான் 

மொய்குழற் செய்ய வாய்ப் பசுந்தோள் 
ஒத்தகி சாவ தானமாய்க் கேட்டி 
யென் றிறை விளப் பிடு மன்றே . 

இது வெளிப்படை 
ஒருமொழி யாலே சுருதியா கமநூ 
லுயர்புரா ணமுமெலா மொழியு 
மொருமொழி யாலே சரியைநற் கிரியா 

யோகபா வனையெலா மொழியு 
மொருமொழி யாலே யண்ட பூதங்க 

ளொடுங்கிடுந் தன்னிலை தோன்று 
மொருமொழி சும்மா விருத்தலா மதனா 
லொப்பிலாச் சிவபக மடைவார் . 
எந்தரார்த்தப் பொழிப்புரை. ) மஹாவாக்கி 
தயிடையறாது சிந்தித்தால் சாஸ்திரவாசனை 
உருமொழி என்பதை ப்ரணவம் என்றும் 
எம் என்றும் பொருள் கொள்வர் , இப்பிர 
மேளனங்களுக்குப் பரிபூரணசிதாகாகமாகிய 


286 நிஷ்டானுபூதிசாராம்ஸத்திரட்டு. 


யெல்லாம் நீங்கும் ; சாஸ்திரவாசனையற்று சிந்தனா 
ரூபமாய்த் தைல தாரை போல் இருக்கில் சரியைத் 
தொழிலும் கிரியை த்தொழிலு மற்று , ஹ - யோக 
பாவனை யென்கிற நினைவு முண்டாகாது சுவாசந் 
தானே யடங்கும் சுவாசமடங்கினால் , தேஹபாவந் 
தோன்றாமல் , மனம் உதித்தவிடத்தி லொடுங்கி 
அகண்டாகாரவிருத்தி யுதயமாகி , ஆநந்தம் ஜனிக் 
கும் , ஆநந்தம் ஜனிக்கில் வாசனையுஞ் சங்கற்பமும் 
அத்தியந்த நாசமெய்தும் ; அஃதே விதேக கைவல்லி 
யஸ்திதியையு மடைவிக்கும் . ( அகண்டாகாரவிருத்தி 
நாதரூபப்ரஹ்மத்தையே பொருளாக வுணர்த்து த 
லின் , அத்தகைய ப்ரஹ்மஸ்வரூபம் திரிகரணங்களு 
மிறந்த ( நிச்சலமான ) ஸ்தானத்தில் சாக்ஷாத் கரிக் 
கப் படுதலானும் , அச்சாக்ஷத்கார நிலையை கேவலம் 
மஹாவாச்கிய இலக்ஷியார்த்தத்தினாலேயேஉணரப் 
படு மாதலால் ஈண்டு , ஒருமொழி " என்பதை 
மஹாவாக்கியம் எனப் பொருட்கோடல் சிறப் 
புடைத்தாம் . 


ஞானஸாதகஸஹாயம் . 


287 


யுதயமுதிர்ச்சியால் ஆநந்தம் ஜனித்தலும் வாசனை , 
சங்கற்பம் க்ஷயமடைதலும் ஏக காலமெனப் 
பொருட்கோடற்பாற்று . ) 

(உ ) 


* சரியையின் றொழிலினாலுஞ்சற் + கிரி 
பையினும் யோகம் 


* விசாரத்துவாரா மனதை இந்திரிய வழி செல் 
லாது தடுத்து , தேகத்திற் குள்ளிருக்கும் ஆகாசத் 
தைப் பாவித்தலே சரியை . 

+ பாவித்த ஆகாசத்திலேயே மனதை பேதத் 
திற்கு பாதகமும் அபேதத்திற்கு சாதகமுமாகிய 
யுக்தியுடன் பரைவாக்கா லிடையறாது மஹா வாக் 
கியத்தை ஜபித்துக்கொண் டிருத்தலே கிரியை 

அப்படி யிடையறாது ஜபிக்க ஜபிக்க வாக் 
கியம் நின்று அதன்பின் ஆகாசம் தைலதாரை 
போல் நிலை பெறும் , மனமும் அசைவின்றி யவ்வர் 
காசத்தில் ஏகாக்கிரதத் தன்மையா யிருக்கும் , அப் 
படி யிருத்தலினால் சுவாசம் தடைப்பட்டு நிற்கும் ; 


அஃதே யோகம். 


288 நிஷ்டானுபூதிசாராம்ஸத்திரட்டு, 


புரிதரு முயற்சி யானும் பொருந்தொணா 

தென்பர் மேலோ 
ருரியதே சிகனு ரைக்கு மொருமொழி 

யுண்மை யாலே 
யரியமெய்ஞ் ஞான வீடிங் கடைவது 
திண்ண மாமே . 
( அ - பொ - ரை . ) அறிதற்கரிய வுண்மைஞான 
மாகிய ஜீவன் முத்தியை சரியைத் தொழிலாலும், 
நல்லகிரியைத் தொழிலாலும் , அல்லது ஹ டோக 
த்தானும் , அடைய முடியாதென்று ஆப்தர்களால் 
கூறலுறும் . வேதாத்யயனம் செய்துள்ளவராயும் 
ஆத்மஞானத்தை யடைந்தவராயுமுள்ள ஞானாசாரி 
யநா லுரைக்கப்படும் ஒப்பற்ற மகாவாக்கியமு மதை 
யநுஷ்டிக்கும் உளவையும் பெற்றால் , ஜீவன் முத்தி 
யை யடைவது நிச்சயமாம் . 


வேறு . 


கட்டறத் துறந்தே யுபிர்பொருட்சார் 
கருதிடும் வாசனை யனைத்து 


ஞானஸ்ாதகஸஹாயம் . 


289 


* லென்பய னுதவு 


மொட்டற விடுத்து ஞான நூ லனைத்து 

மோர்ந்திடி 
மெட்டுதற் கரிய சற்குரு வருளா 

லியம்பு மோர் மொழியினைப் பெற்றே 
நிட்டைசா தித்தே சகலகே வலங்க 
ணீங்கிடிற் பிறப்பிறப் பறுமே . 
( அ- பொ - ரை . ) புறத்தின் கண் சூழ்ந்திரா நின்ற 
பாசமாகிய கட்டு நீங்க , உயிர்ச்சார்பாகிய பெண்டு 
பிள்ளை முதலியனவும் , பொருட்சார் பாகிய திரவி 
யம் கிருகம் முதலியன யாவையும் ஒருங்கே விடுத்து , 
மீண்டும் அதன் கண் வாசனையுமெழா வண்ணம் 
நின்று , புறத்துற வாஸ்ரமத்தை யடைந்து தக்கார் 
பால் பிரபல சுருதிகளை யுபக்கிரம வுப்பசம்ஹார முத 

வாயினாற் பல நூல் படித்துணர்ந்துநல் வழி 
பிறர்க் குரைசெய்து , நீ யுலோக வாசாரமோரணுத் 
-ணை பானுநீங்கில நெஞ்சே, தூயதா மிவண்பிறர் 

வருமஞ் சுமந்து செல்கா முன்னிற் , காய 
தின்றதற் கன்றியுட் களவுமின்மையினா 
பதனாலுமுணர்க . 
18 


காசத் 


படியி 


290 நிஷ்டானுபூதிசாராம்ஸத்திரட்டு . 


லிய ஷட்வி தலிங்க தாற்பரியத்துடன் விசாரஞ் 
செய்து ஆன்மாவி னிருப்பை நன்குணர்ந்தவராயி 
னும் , சற்குரு அருட் பிரசாதத்தைப் பெற்று அந் 
நெறிக்கண் நில்லாராயின் என்ன பலனைத் தரும் ? 
மனோ வாக்குக் காயங்களிறந்த விடத்தில் விளங்கா 
நின்ற அகண்டாகாரவிருத்தி ஞானத்தை யடைந் 
துள்ள சற்குருவின் கிருபா வீக்ஷணியத் துவாரா 
பெற்ற வருட்பிரசாதமாகிய ஒப்பற்ற மகாவாக்கிய 
உபதேசவுளவில் மனதை நிறுத்தி , இடையறாச் 
சமாதியைப்பழகி அதனாலுண்டாகாநின்ற ப்ரஹ்மா 
கார விருத்தியால் சங்கற்ப எழுச்சியும் அதனது 
ஆகாரமுமாகிய சகல கேவலங்கள் நாசத்தையடை 
யும் ; அன்றே , ஜனன மரணப் பிரவாகரூபத்துன்பம் 
நீங்கி பரமாநந்தப் பிராப்தியுண்டாகும் . 
வித்தக மாகப் பலகலை பயின்று 

மேவுநற் பயன்களை யறிந்துக் 
தத்துவ முழுதுங் கசடற வுணர்ந்து 
தன்னிலை யறிவதற் கரிதாஞ் 


ஞானஸாதகஸஹாயம் . 


291 


சுத்தமெய்ஞ் ஞான தேசிகன் மகிழ்ந்தே 

சொல்லாமற் சொல்லுமோர்மொழியா 
முத்திரை மோன நிலையினா லன்றி 
முத்தியி னிலை கிடை யாதே . 
( அ - பொ - ரை ) இலக்கண விலக்கிய தர்க்க 
சாஸ்திரங்களை யுணர்ந்து , அதன் துவாரா அரிய பிர 
பல சுருதிகளனைத்தையுங் கசடறக் கற்று , அதன் 
சாராம்சங்களை நன்கறிந்து , அதனால் பதார்த்த பரி 
சீலனஞ் செய்துள்ளவராயினுந் தனது எதார்த்த 
ஸொரூபத்தை யறிதற்குரிய தன்மை யன்னோர்க்கு 
உணடா காவாம் . அவித்தியாரகிதமாகிய வுண்மை 
ஞான த்தை யுணர்ந்துள்ள சற்குருவானவர் சீடனது 
பக்குவமறிந்து ( ஹாவாக்கிய அநுசந்தானத் துவா 
ரா பாவனாதீதநிஷ்டை அபரோட்சமாகும் பொரு 
ட்டு ) அநுக்கிரகிக்கப்படுவதான அந்நெறிக்கண் 
சதாகாலமும் தைல தாரைபோல் சித்த விருத்தியை 
நிறுத்திப் பழகுமவர்க்கு அல்லாமல் ஏனையோர்கட்கு 
அத்தியந்த துக்க நிவர்த்தியும் பாமாநந்தப் பிராப்தியு 
முண்டாகாவாம். 


292 நிஷ்டானுபூ திசாராம்ஸத்திரட்டு. 


வேறு . 


முத்திரைகளோர் மூன்றா மொழித்திடிற் 
சுத்த சாம்பவி சொல்லும் பைரவி 
மெய்த்து கேசரி யென்று விளங்கிடு 
மித்தை யார்க்கு மியம்பவொண்ணாதரோ . 

( அ - பொ - ரை . ) கூடஸ்தப்ரஹ் ம ஐக்கியநிலை 
யைப் பெறுதற்கு முக்கிய சாதனமாகிய ஞான 
முத்திரைகள் மூன்றுவகைப்படும் அவைகளைச் 
சொல்லுமிடத்து சுத்தமாகிய சாம்பவி , மதிக்கத் 
தக்க வைரவி , மெய்ம்மை புடைத்தாகிய கேசரி 
யென்னும் பெயரினைப்பெற்று பிரகாசியாநிற்கும் . 
இவற்றை அபக்குவர்களுக்குப் போதிக்கக்கூடாது . 

முத்திரைகளின் விவரம் வருமாறு : 
நாசியின் துவாதசாந்தத்தினது அந்தத்தில் நிக 
மும் விசுத்த சக்கிரத்தில் திருஷ்டியை நிறுத்தலே 
சாம்பவி முத்திரையென்றும் , புருவமத்தியமான 
வியோமசக்கிரத்தில் திருஷ்டியை நிறுத்தலே வை 
ரவி முத்திரையென்றும் கபால ரந்திரத்தில் நாக்கு 
விபரீதமாகப் பிரவேசிக்க புருவமத்தியில் திருஷ்டி 


ஞானஸாதகஸஹாயம் . 


293 


யை நிறுத்தலே கேசரி முத்திரை யென்றும் ஒரு 
சாரார் கூறுவர் . நாசியின் துவாதசாந்த மெனச் 
சொலப்படும் தசேந்திரிய நிக்கிரகத்துவாரா ஞா 
துரு ஞேயங்களை நாடாது ஞான மயமாய் அந்தக் 
கரண விருத்தியை நிறுத்திப் பழகும் பரிபாகஸ் 
திதியில்விளங்கும் சூனிய வியாபக விளக்கத்தையே 
சாம்பவி முத்திரை எனவும் , புருவ மத்தியென்று 
சொலப்படு மிரண்டு சங்கற்பங்களுக்கிடை வெளி 
யில் சித்த விருத்தியை நிறுத்தியிருத்தலாந் தன்மை 
யாதோ வதையே வைரவி முத்திரை யெனவும் , 
சங்கற்ப வுற்பத்தி ஸ்தானத்தில் சாதக பாதக யுக்தி 
யுடன் , மகாவாக்கியத்தை பரைவாக்கொடு சிந்தனை 
செய்யும் விருத்தியானது ஸொரூபத்தோ டேகாக் 
கிரதையடைந்து சகல கேவலத்துக்கு மத்திய கத 
மான ஸ்திதியைப் பெற்றிருத்தலையே கேசரி முத் 
திரை எனவும் ஈண்டு கிளத்துவாம் . ( சு) 


வேறு . 


இந்தகன் னிலையி லிருந்து சாதித்தோ 
செவரென வுமையவள் வினவச் 


294 நிஷ்டானுபூதிசாராம்ஸத்திரட்டு . 


சுந்தர வாம தேவமா முனிவர் 

சுகர் முதன் முனிவரென் றறிதி 
கந்தடு கரியின் கையினைப் புறங்காண் 

கவானுடை மலைதரு மபிலே 
நிந்தையி னிட்டைக் குரியவா தனமு 
நிகழ்த்துவ னன்புட னீகேள் . 

இது வெளிப்படை . 
உத்தர திசைபார்த் திருப்பதாங் கலை பி 

னுரிவையோ டுழுவையி னதளுஞ் 
சித்திராதனம்வெண் டுல்குசையைந்துந் 

திண்புவி மிசைவிரிப் பனவாம் 
பத்திரம் வீரங் குக்குட மரிய 

பங்கயங் கோமுக மைந்தும் 
வித்தக மான வங்கவா தனமாம் 
விமலை யறிகென விளம்பும் . 
( அ - பொ - ரை . ) உமையவளே ! ஜிஞ்ஞாசுக் 
கள் சமாதிநிஷ்டைபைப் புரியும் போது பார்த்துக் 
கொண்டிருப்பது வட திசை முகமாகும் , பூமியின் 


ஞானஸாதகஸஹாயம் . 


295 


மீது ஆதனமாய் வகிக்கத்தக்கது மான்றோல் , புலித் 
தோல் , இரத்தினக்கம்பளம் , வெள்ளை வஸ்திரம் , 
தருப்பை இவ்வைந்துமாம் . அன்னோர் அங்காசன 
மாய்க் கொள்வது பத்திரம் , வீரம் , குக்குடம் , அரு 
மையானபது மம் , கோமுகம் இவ்வைந்து மென்று 
நீ யறியக்கடவை யென சிவபெருமான் திருவாய் 
மலர்ந்தருளும் . 
இயம்புமா தனங்க டம்மிலொன் றுறவே 

யிடைகளஞ் சிரங்கணூ னேராய் 
வயம் பெறத் தம் மெனநிறீஇ யிருந்தே 

மனமது வடிவினை புறாம 
யைம் பெற வுன்னா துன்னியெப் போது 

நடுநிலை தன்னை நீங்காமற் 
றயங்கிய சுத்த மசுத்தமல் லாத 
தனிநிலை பொருந்துதல் சமாதி . 


14 


கள் 


( அ - பொ - ரை . ) சொல்லப்பட்ட " ஆசனங் 

என , பன்மையாகச் சொன்னமையால் எத் 
தகையா யிருந்தால் மனம் ஸொரூபத்தில் லயப்படு 
மோ அஃதையே ஆதன மெனப் பொருட்கோடல் 


296 நிஷ்டானுபூ திசாராம்ஸத்திரட்டு . 


வேண்டும் . அத்தகைய வாதனத்திலிருர்து இடை , 
கண்டம் , சிரம் , கண் இவைகளைச் சுருதிகளிற் 
கூறிய வண்ணம் நேரொக்கு மாறு ஸ்தம்பம் போ 
னிறுத்தி மனதை விஷயாகாரத்தில் செல்லவொட் 
டாது விசார பூர்வகமாய்த் தடுத்து , தேகத்திற்குள் 
ளிருக்கும் ஆகாசத்தில் நிறுத்தி , சற்குருவாற் பெற்ற 
மகாவாக்கியத்தைப் டரைவாக்கால் சிந்தித்துக்கொ 
ண்டு , சதாகாலமும் ஆகாசநாட்டமும் பிறி தலின் 
றிப் பழகினால் பழக்கத்தினிறுதியில் சிந்தனையும் 
ஆகாசநாட்டமும் இறந்து அகண்டாகார விருத்தி 
யுதயமாகி , சங்கற்ப ஆகாரமும் சங்கற்ப வெழுச்சி 
யும் நாசத்தையடைந்து ஸொ ரூபத்தில் மனம் ஏகாக் 
கிரதத்தன்மையை யடையும் , அஃதையே சமாதி 
யென்ப ரறிவுடையோர் . 

கூ ) 


விண்ணை மூடக் கவுசனையை விரிக்கு 

மொருவன் விரகதெனப் 
பண்ணும் யோகத்துறநினைவோன் பவனற் 
றடுக்கு மது விடுத்தே 


ஞானஸாதகஸஹாயம் . 


297 


பெண்ணுங் கருத்தை முன்னடக்க வியங் 

கும் வளியும் பின்னடங்குங் 
கண்ணை மறைக்க வான் மறையுங் கண 
காம் படி நீ கண்டுகொள்ளே . 
( அ - பொ - ரை .) ரேசக பூரக கும்பக வாயிலாய் 
சுவாசத்தை யடக்கி யதனால் உள்ளம் விஸ்ராந்தி 
யடையலாமென்று பழகும் ஹடயோகம் ஆகாயத் 
தை மறைக்க வஸ்திரத்தினால் பந்தல் போடுந் தன் 
மையை யொக்கும் . ஏனெனில் , அப்பந்தலை விட்டு 
நீங்கின வக்கணமே ஆகாசந்தோன்றும் , அதுவல்லா 
மல் அப்பந்தலி லிருக்குக் காலத்திலும் , பரிபூரண 
ஆகாச திருஷ்டியின்றி விச்சின்ன திருஷ்டியுண்டு ; 
அதுபோல் , யோகி பகிர்முகப்பட்ட காலத்து 
விசேஷ துக்க சம்ஸ்காரத்துடன் வெளிப்பட்டும் 
அகமுகப்பட்ட காலத்து சாமான்னிய சம்ஸ்காரத் 
துடன் அடங்கியுமிருப்பதே யன்றி சுவாச பந்தன 
த்தா லுண்டாகும் விஸ்ராந்தி யதார்த்த விஸ்ராந்தி 
பன்று . ( எப்படி யெனில் சுமை யெடுத்தவன் அதை 


298 நிஷ்டானுபூதிசாராம்ஸத்திரட்டு . 


தரையி லிறக்கின தாலுண்டாகுஞ் சுகம் யதார்த்தம் 
அல்லாதது போல் ) இத்தகைய ஹடயோகத்தை 
விடுத்து ராஜயோகத் துவாரா விசார பூர்வகமாய் 
சங்கற்ப விகற்ப ரூபமாகிய மனதையுதித்தவிடத்தி 
லொடுக்கி நின்றால் , சுவாசம் தானே தடைப்படும் ; 
அஃதெவ்வாறெனின் , கண்ணைமூடிய அக்கணமே 
பூதாகாசம் மறைதல் போலும் , இதை யூகித்து 
அறிந்து கொள்வாயாக . 

( க 0 ) 


மவனே 
அலையு மனத்தை யகத்தடக்கு மவ 

சரியை கடந்தோனா 
மலைய மனத்தை யகத்தடக்கு மவனே 

கிரியை முடிந்தோனா 
மலைபு மனத்தை யகத்தடக்கு மவனே 

யோக தற்பரனா 
மலையு மனத்தை யகத்தடக்கு மவனே 
ஞானியதிசூரன் . 
( அ - பொ - ரை ) சற்குரு வீக்ஷணியத்துவாரா 
பெற்ற அருட் பார்வையைக்கொண்டு இந்திரியவழிச் 


ஞானஸாத்கஸ்ஹாயம் . 


299 


செல்லும் மனதைசெல்லவொட்டாது தடுத்து தேக 
த்திற்குள்ளிருக்கும் ஆகாசத்தில் நிறுத்துவதே 
யையை சம்பூர்ணமாய் முடித்தலாகும் . அப்படி 
யாகாசத்தில் நிறுத்தின மனம் தைல தாரைபோல் 
நிலைபெறுமாகில் அஃதே எதார்த்த கிரியையை முடி 
த்தலாகும் . அங்ஙனம் தைல தாரைபோல் நிலைபெ 
றின் , உஸ்வாச நிஸ்வாசங்க ளுண்டான விடத்தி 
லேயே வொடுங்கும் இவைகளையே ஆன்றோர்கள் 
எதார்த்தமாகிய யோகத்தை முடித்தலாகும் ததா 
கார நிலையை யடையுந் தன்மை யெனவுரைப்பர் . 
( வேதத்தின் அத்தியந்த வுட்கருத்தும் அஃதேயாம் ) 
அப்படி சுவாச மடங்கினால் ப்ரஹ் பாகாரவிருத்தி 
யு தயமாகும் இப்பெற்றியான் சங்கற்ப நாச வாசனா 
க்ஷயத்தின் அத்தியந்த அடைவும் பெற்று பரமாநந்தப் 
பிராப்தியின் * ஆவிற்பாவமும் உண்டாகும் . 
இதையே ஜீவன் முத்தி ஸ்திதியென்பர் . ( கக ) 


ஆவிற்பாவம் - பெருக்கு . 


300 நிஷ்டானுபூதிசாராம்ஸத்திரட்டு. 


அடக்கிக்கருத்தி னலைவறுப்போன வனே 

சகல தியாகியா 
மடக்கிக்கருத்தி னலைவறுப்போனவனே 

பொன்றாப் பொருளுடையோ 
னடக்கிக் கருத்தி னலைவறுப்போ னவனே 

பேரின்ப வநுபவியா 
மடக்கிக் கருத்தி னலைவறுப்போ னவன் 
வீட்டின்ப மடைபவனே . 
( அ - பொ - ரை . ) சற்குரு கிருபாவீக்ஷண்ணியத் 
துவாரா விசாரபூர்வகமாய் இந்திரியவழி செல்லும் 
மனதை யடக்கி இருதயாம் பரத்தில் நிறுத்தி அக் 
கணத்தி லல்விடத்தி லுண்டாகா 
ஜியம் சுழுப்தி முதலிய பிரதி 

- கடந்தரா 
வண்ணந் திட வைராக்கியத்தோடு அவ்வாகாஸநாட் 
டத்தைப் பிரிதலின்றி யிருப்பவன் யாவனோ அன் 
னோனே துறவி என்னும் சப்தார்த்தத்திற்கு உரித் 
தானவனாகிய சர்வசங்கபரித்தியாகியாம் என்று கண் 

யோராற் கழறலுறும் , அப்படி அவ்வாகாஸத் 


டை 


ஞானஸர் தகஸஹாயம் . 


301 


திற் பிறிதலின்றி யிருக்கின் அகண்டாகார விருத்தி 
ஞான முதயமாகும் . அஃதே ஜனன மரணமாகிய 
நிலையாமையை நீக்கி நாசாகிதமாயுஞ் சதோ தயயா 
யும் விளங்கும் எதார்த்த செல்வமென்பர் . அப்படி 
உண்டாகு மகண்டகார விருத்தி யநுபவத்தில் 
இடையறாது சமாதியைப் பழகுவராயின் அப்பழக் 
கத்தின் இறுதியில் அத்தியந்த துக்க நிவர்த்தியும் பர 
மாநந்தப்பிராப்தியு முண்டாகும் . உண்டானால் பகிர் 
முகப் படுங்காலத்து பாகிய திரிசியங்கள் தோன் 
றும் . அவைகளையும் பரமாநந்தமாகவே பார்த்துப் 
பழகவரும் . அப்படி பழகப் பழக பாஹியம் , ஆந் 
தரம் என்கின்ற பாகுபாடுகளற்று பழக்கமு மின்றி 
சுபாஉஸ்சிகோஅஃதாகவே நிலைபெறும் . இத் 
தகைய விடிய 

நாயக விதேக சைவல்லிய மென 
மறைகள் புகலாகிறகும் , 

( சஉ ) 


வாட்ட திசையடைந்துள்ள ஞான வான்கள் 
தங்கள் சரீரம் அஞ்ஞர்கள் கட்புலன்களுக்கு ஸ்ட 
மாய் தோன்றுகின்ற காலத்திலேயே தங்களுக்கு 


302 நிஷ்டானுபூ திசாராம்ஸத் திரட்டு . 


வெறிகொள் குரங்கு மயக்குஞ்சொல் 

விளம்பி யருந்தி னாலதுவு 
நெறிதான் மயங்கிச் சுழல்வதுபோ 

னிமிடந் தானு நிலா மனத்தைக் 
குறிபில் சமாதி பெனுங்கயிற்றாற் குறுகப் 

பிணிப்போ ரெவாவர்தா 
மறிவோ டறியா மைகளிறந்த வரிய 
முத்தி தனையடைவார் . 


அச்சரீரம் தோன்றா தனவாகி தமது நிஜவடிவாகவே 
அமர்ந்திருக்கு மாதலின் இத்தகைய அநுபவப் பேற் 
றினையே விதேக கைவல்லியமெனப் பொருட்கோ 
டல் சிறப்பு , அஃதொழித்து ஞானவான்களின் சரீ 
ரம் விபாகத்தன்மை யடைதலை விதேக கைவல் 
லியமெனல் அசங்கதமாம் . ஏனெனில் சரீரவிபா 
கத் தன்மையானது அஞ்ஞர்களுக்கும் ஞானிகளுக் 
கும் ஒருபடித்தாய் நிகழ்தலின் அதிவியாப்தி குற் 
றம் சம்பவிக்கும் . 


ஞானஸாதகஸஹாயம் . 


303 


( அ - பொ - ரை . ) பயித்தியகுணம் மேலிட்ட 
குரங்கானது மதுவையு முண்டிருக்கு மாயின் , அத் 
தகைய குரங்கின் சுபாவ மெப்படியோ அதுபோல 
வோர்கணமேனும் நிலைபெறாது விஷயங்களையே 
தாவி , ராகத்துவேஷப் படுகுழியில்விழுந்து , தனது 
எதார்த்த சுபாவந்தெரியாது மயங்கியிருக்கும் மன 
தை சற்குரு வீக்ஷண்ணியத்தாற்பெற்ற அருட்பார் 
வை யென்னும் ஞான தந்திர மாகிய வைராக்கியத் 
தாலடக்கி சங்கற்ப ஆகாரந்தவிர்ந்த பின்னும் மறு 
சங்கற்ப முதிப்பதற்கு முன்னு முள்ள * சுபாவ 
நிலையில் நிறுத்திப் பழகுபவர்களே அறிவறியாமை 
யென்கின்ற சகல கேவலங்களினின்று நீங்கி அரு 
மையாகிய ஜீவன் முத்தி சுகத்தை யடைவர் - ( கங ) 


* சுபாவநிலை கோசரிக்க வாற்றலில்லையேல் 
மஹாவாக்கியத்தைப் பரை நினைவுடன் சிந்தித்து 
அச்சிந்தனை யுதிக்குமிடத்தையே யூகித்துப் பழகி 
னும் சுபா வஸ்திதி தடஸ் தப்படும் . 


304 நிஷ்டானுபூ திசாராம்ஸத்திரட்டு . 


வேறு . 


* பங்கயா தனத்திற் படியவே யிருந்து 

பரபசற் குருவினைத் தொழுதே 
யிங்கிரு விழியும் விசும்புற நிறுவி 

யெழுங்கருத் தினையக மாக்கி 
யங்குறு நிலையா லடங்கிடா டன 

டனத்தி 
னலைவறுத் தறிவறி யாமை 
துங்கமா யொழியச் சாதனை புரிந்தே 
தூங்காமற் றூங்குகமா தோ . 

( அ - பொ - ரை . ) மனதை யிந்திரியவழிச் செல் 
லாது தடுத்து நாபிக்கமலத்திற் பொருந்தும்படி 
* இடது தொடையின் மீ 

து வலது பாதமும் , 
வலது தொடையின் மீது இடது பாதமும் வைத்து 
கைகளை பின்புறமாக மாறி வலது கையினால் இடது 
தொடையின் மேலிருக்கும் வலது காற்பெருவிரலை 
யும் , இடது கையினால் வலது தொடையின் மேலி 
ருக்கும் இடது காற்பெரு விரலையும் பிடித்துக்கொ 
ண்டு , ஹ்ருதயத்துக்குச் சமீபத்தில் நான் கங்குல 
மிட மிருக்கும் வண்ணம் மார்பில் முகவாய்க்கட் 


ஞானஸாதசஸஹாயம் . 


305 


நிறுத்தி , மஹாவாக்கியத்தைப் பரை வாக்காற் சிந் 
தித்து , அவ்வண்ணஞ் சிந்திக்குங்கால் , சிந்தனையில் 
மனதை நிறுத்தாது அச்சிந்தனை யுதிக்கு மிடமாகிய 
தகராகாசத்தையே யிடையறாது நோக்கி நின்றால் 
சங்கற்ப ஆகாரமும் சங்கற்ப எழுச்சியும் உதித்த 


6. 


டையை நிறுத்தி , மூக்கினுனியைப் பார்த்து 
கொண்டிருத்தல் பங்கயா தனமெனப்படும் இஃது 
யோகி களுக்கு வியாதியைப் போக்கடிக்கும் . இப் 
பங்கயா தனத்தை பதுமா தனம் என்றும் , பத்த பத் 
மாசனமென்றும் , சுபாசன மென்றுங் கூறப்படும் . 
மேற்படியாதனங் கேவலம் பகிர்முக நாட்ட முடை 
யார்க்கே யன்றி அந்தர்முக நாட்ட முடையார்க்கு 
சிறப்புடைத் தன்றா தலானும் , எத்தகைய ஆதனத் 
திருந்தால் மனம் எளிதில் லயப்படுமோ அதனையே 
ஆதன மெனல் கண்ணுடை யோர்களின் அத்தியந்த 
வட்கருத்தாதலானும் , பங்கயா தனம் , பங்கு - கூறு 
பாடு ( பரிச்சின்னம் ) அயம் - சர்வம் , ஆ 
( ஜீவன் ) , தனம் - ( இவைகளுக்குப் பற்றுக்கோடா 

19 


306 நிஷ்டானுபூதிசாராம்ஸத்திரட்டு, 


விடத்தி லொடுங்கும் . அப்படி யொடுங்கின விடத்து 
மனம் அகமுகவப்பியாசத்தில் தைல தாரை போல் 
நிலை பெறும் , பெறின் , அம்மனம் ஸொரூபத்தி 
லேகாக்கிரதை யடைந்து அகண்டாகார விருத்தி 
யுதயமாகி உபசாந்த நிலையைப்பெறும் . அவ்வுப் 


கிய ) இடம் பரிச்சின்னமாய் விளங்கும் சர்வ ஜீவ 
ராசிகளுமுண்டா யொடுங்கும் ஸ்தானமெனப் பொ 
ருளமைதலி னித்தகைய ஸ்தானம் நாபிக் கமல 
தில் விளங்கும் தகராகாச மாதலினானும் ; நாபி 
( சர்வ அனர்த்தங்களையும் உண்டுபண்ணுவதற் கேது 
வாகிய ) சங்கற்பம் , சமலம் - ( அச்சங்கற்ப வுற்பத் 
திக்குப் பற்றுக்கோடாகிய ) சச்சிதாநந்த வடிவமெ 
னப் பொருளமைதலானும் , நாபிக்கமலத்தில் விளங் 
கும் தகராகாசத்தில் அந்தக்கரண விருத்தியை நிறுத் 
திப் பழகப் பழக , அப்பழக்கத்தின் பரிபாக ஸ்திதி 
யில் அஞ்ஞான நிவர்த்தியும் பரமாநந்தத்தின் 
ஆவிர்ப்பாலமு முண்டாகின்றமையானும் அப்பங்க 
யா தனத்தை , ஈண்டு நாபிக் கமலமெனப் பொருள் 
கொண்டாம் . 


ஞானஸாதகஸஹாயம் . 


307 


* 


சாந்த நிலையி லிடையறாப் பழக்கஞ் செய்யில் சங் 
கற்பமும் வாசனையும் அத்தியந்த க்ஷய த்தை யடை 
யும் . அடையவே தடையற்ற வாநந்தம் ஜனிக்கும் . 
அவ்வாநந்தத்தி லிடையறாப் பரமாநந்த நித்திரை 
யைச் செய்யக்கடவாயாக . 

( கச ) 
ஆதனத் திருந்தே சாதனை புரிந்தா 
லடங்கிடாப் பொறிபுல னடங்கு 
மாதனத் திருந்தே சாதனை புரிந்தா 

லடங்கிடு மனோவிட யங்க 
ளாதனத் திருந்தே சாதனை புரிந்தா 

லறிவறி யாமைக ளொழியு 
மாதனத் திருந்தே சாதனை புரிந்தா 
லகண்டவீ டடைவது நிசமே . 


( அ - பொ - ரை . ) விசாரத்துவாரா மனதை நா 
பிக்கமலத்தில் விளங்கும் தகராகாசத்தில் பொருந் 


ஆதன 

தனத்தின் சண்ணேயே இருந்து சாதனத் 
தைச் செய்யின் பொறி புலன்க ளடங்கு செனவும் 


308 நிஷ்டானுபூதிசாராம்ஸத்திரட்டு, 


தும்படி நிறுத்திப்பழகினால் சப்தாதிகளிறக்கும் . 
இறக்கில் ஆகாசபாவனை யெனும் நினைவு நீங்கி 

கண்டாகார விருத்தி ஞான முதயமாகும் . அ 
லிடையறாதுபரிசயிக்கில்ராகத்து வேஷாதிகளென் 


மனோவிஷயங்க ளடங்குமெனவும் , அறிவறியா 
மைக ளொழியுமெனவும் , அகண்டாகாரவிருத்தி 
ஞான வநுபவத்தி னாரூடத்தன்மையை யடைதல் 
திண்ணமெனவும் இச்செய்யுளிற் கூறப்படு தலால் , 
பாஹிய ஆதனமாகப் பொருட்படுத்திக்கொளின் 
ஆதனங்களில் மாத்திரம் பழகித் தேர்ச்சியுடையார்க் 
கெல்லாம் மேற்சொல்லிய வநுபவம் வாக்காண்கி 
லம் . ஈண்டு ஆதனம் என்னும் பதத்தை ஆ 
ஜீவன் , தனம் - அச்சீவனுக் கதிஷ்டானமாகிய 
கூடஸ்தவறிவு பிராப்தமாகுமிடம் , அதாவது: 
சங்கற்ப ஆகாரம் தவிர்ந்த பின்னரும் மறுசங்கற்ப 
முண்டாவதற்கு முன்னருமாகிய இடம் , எனப்பொ 
ருள் கொண்டு அந்தக்காண விருத்தியை ஆண்டு 
நிறுத்திப் பழகல் வேண்டும் . எவ்வாறு அவ்விடத் 
தில் பழகு தெலெனில் சங்கற்பவுற்பத்தி ஸ்தானமா 


ஞானஸாதகஸஹாயம் . 


309 


னும் * பஞ்சகிலேசம் நீங்கி சாந்தமே மேலிட்டு 
ஆநந்தம் ஜனிக்கும் . அவ்வாநந்தத்தி லிடையறாப் 
பழக்கஞ்செய்யச்செய்ய அறிவறியாமையென்கின்ற 
சகல கேவலங்கள் அத்தியந்த க்ஷயத்தையடையும் 
அடையவே சகஜாநுபவஞ் சித்திக்கும் . அதிலிடை 
யறாது நிற்க அகம் புற மின்மையாகிய விதேக 
கைவல்விய ஸ்திதியை யடைவது திண்ணம் . ( கரு ) 


இய நாபிக்கமலத்தின்கண் திகழும் தகராகாசத்தில் 
மனதைநிறுத்திப் பழகுதலினாலேயே பொறி , புலன் , 
கரணங்களடங்கி ப்ரஹ்மாகார விருத்தி யுதயமாகி 
ஆத்மஸொரூபத்தி னாவிர்ப்பாவமே மிஞ்சிநிற்கும் . 
ஆதலால் நாபிக்கமலத்தில் திகழும் தகராகாசத்தில் 
மனதை நிறுத்திப் பழகுதலையே ஆதனம் எனலு 
சிதம் . சுகாதாரவிர்த்தியை யுண்பெண்ணும் இடமே 
தகராகாசமென ஈண்டு பொருட் கோடற்பாற்று . 


* அவித்தை, அஸ்மிதை , இராகம் , துவேஷம் , 
அபினிவேசம் என்பன - அநாத்மாவாகிய தேகங் 


310 நிஷ்டானுபூ திசாராம்ஸத் திரட்டு. 


வேறு . 


உலையாப் பொறியைம் புலனடக்கி யொன்று 

மனத்தி லுன்னாதே 
தலை பாகியபேரானந்தர் . தலைப்பட் 

டதனிற் றான்மூழ்கி 
யலையா யோக மம்புவிடு 
தோமரைமாத் திரையேனு 


களில் ஆத்ம புத்தியும் , அமித்திய மாகிய ஆகாயாதி 
களில் நித்திய புத்தியும் , துக்கவடிவ தநாதிகளில் 
சுகபுத்தியும் , அசுசியான் சரீரமுதலியவற்றில் சுசி 
புத்தியும் அவித்தையாம் . 

புத்தி யான்மாக்களின் ஒற்றுமை யுணர்ச்சி அஸ் 
மிதையாம் . 

அநுகூல பதார்த்தத்தின் ஞானத்தா லுண்டா 
கும் புத்தி விருத்தி யிராகமாம் . 

பிரதிகூல பதார்த்தத்தின் ஞானத்தாலுண்டா 
கும் புத்தி விருத்தி துவேஷமாம் . 

மரணபயத்தா லுடலைக் காப்பாற்றுவதிலுண்டா 
கும் ஆக்கிரஹம் அபினிவேசமாம் , 


ஞானஸா தகஸஹாயம் . 


311 


நிலையா நிற்போர் வீடடைவர் 
நிலத்திற்பிறவா ரிறவாரே. 


( அ.பொ - ரை . ) சற்குருவினாற்பெற்ற வருட்பார் 
வை யென்னும் நாபிக்கமலத்தில் திகழும் தகராகா 
சத்தில் மனதை நிறுத்தி மகாவாக்கியத்தை யிடை 
யறாது அதி சூக்குமமாய் ஜபித்துக் கொண் டிருக் 
குங்கால் மகாவாக்கிய சப்தத்தில் மனதை நிறுத் 
தாது , சட்தோற்பத்தி ஸ்தானத்திலேயே மனதை 
நிறுத்திக் கொண்டிருக்கின் , பொறிபுலனடங்கும் . 
அடங்கவே மகாவாக்கிய சிந்தனையுமற்று விடும் அக் 
கணம் ஆகாசமே தைலதாரைபோல் நிலைபெறும் 
அதிலிடையறாப்பிரிதலின்மையைப் பெறின் அகண் 
டாகார விருத்தியுதயமாகும் அஃதை யிடையறாப் 
பரிசயஞ்செய்யச்செய்ய அவ்விருத்தி நிலைபெற்று 
ஆநந்தம ஜனிக்கும் . இத்தகைய ஸ்திதியில் வில்லிற் 
றொடுத்த அம்பை விடுகிற அவ்வளவு காலமாயினும் 
தடஸ் தப்பட்டு நிற்பராயின் அத்தகைய அசம் சாத்தி 
யாகிய பூமி அநுபவத்தை யுடையவர்களுக்கு சங் 
கற்ப ஆகாரம் , எழுச்சி யிவைகளுண்டாகாவாம் . 


312 நிஷ்டானுபூதிசாராம்ஸத்திரட்டு. 


ஆகையால் அவர் விதேக கைவல்லிய ஸ்திதியையு 
மடைவது திண்ணம் . 


நிட்டை நிலைய தென்றுரைப்பர் நிகழும் 

வாயு தாரணையை 
நிட்டை யதுதா னலதென்றே நிலவு 

மேலோர் புகலுவார் 
நிட்டை யாதல் கருத்தடங்க நிறுத்த 

லதுவே சிவயோக 
நிட்டை விடாது சாதிப்போர் நித்த 
மெய்வீடுறுவாரே . 


( அ - பொ - ரை . ) ஹடயோகிகளிற் சிலர் , பிரா 
ணவாயுவை ரேசக பூரக கும்பகஞ் செய்து ஆண்டு 
மனதை லயஞ்செய்து இருப்பதுயாதோ அதையே 
சமாதி யென்பர் . ஞான நிலையில் சதோதயமாய் 
மனங்கரைந்து விளங்காநின்ற ஆப்தர்கள் , சமாதி 
நிலை அஃதல்ல வென்று சொல்லுவர் . ஆனா 
எதைச் சமாதியெனக் கூறுவர்களெனில் , பிரதம 
சங்கற்பவாகாரந் தவிர்ந்த பின்னும் உத்தர சங்கற்ப 


ஞானஸாதகஸஹாயம் . 


313 


வெழுச்சிக்கு முன்னுமுள்ள மத்தியகத ஸ்தானத் 
தில் மனதை நிறுத்தி எத்தகைய விருத்திகளு மெ 
ழாமல் திட வைராக்கியத்துட னிருந்து பழகி யந் 
நிலையில் பிரிதலின்றி யிருத்தலாகிய அநுபவம் யா 
தோ வஃதே யாமென்பர் . அத்தகைய சமாதியை , 
திரிபுடி கிதம் சுபாவமா யுண்டாகிற வரையி 
லிடையறாப்பழக்கஞ் செய்பவர் சகஜநிலை வாய்த்து 
விதேக கைவல்லிய ஸ்திதியையும் அடைவரென் 
பது திண்ணம் . 

( கல ) 


நிட்டை சாதித்தா னீங்குமைம் 

பொறியொடு புலனு 
நிட்டை சாதித்தா னெஞ்சமு 

முளத்திடை யொடுங்கு 
நிட்டை சாதித்தா னினைப்பொடு 

கேவல மொழியு 
நிட்டை சாதித்தா னிமலவீ 
டடைவது நிசமே . 


314 நிஷ்டானுபூதிசாராம்ஸத்திரட்டு 


( அ - பொ - ரை . ) சற்குருவாற் பெறப்பட்ட 
அருட்பார்வை யாகிய தகராகாசத்தில் விசாரத்து 
வாரா மனதை யிந்திரியவழி செல்லாது நிறுத்திப் 
பழகினால் பொறிபுலன்களற்று மனம் அவ்வாசா 
ஸத்தில் தைலதாரை போல் நிலை பெறும் அதிற் 
பிரிதலின்றி யிருக்கின் ,மனம் ஸொரூபத்தில் ஏகாக் 
கிரதையடையும் . அவ்விடத்திலுண்டாகும் அகண் 
டாகாரவிருத்தியில் ஆநந்தம் ஜனிக்கிறவரையில் 
பிரிதலின்றி யிருக்கில் சங்கற்ப எழுச்சி யாகிய கே 
வலமும் , சங்கற்ப ஆகாரமாகிய சகலமும் அவ்வி 
ருத்தி ஞான வுதய முதிர்ச்சியானாசமடைந்து நன 
விற் சுழுப்தியாநந்தம் ஜனிக்கும் அவ்வாநந்தத்தி 
லிடையறாப் பரிசயஞ் செய்பவர் சகஜாநுபவத்தை 
யும் அதன் முதிர்ச்சியில் விதேக கைவல்லிய ஸ்திதி 
யையும் அடைதல் திண்ணம் . 

( கஅ ) 


வேறு . 


நீங்காக்கருத்தை யகத்திருத்தி நிகழ்சாம் 
பவியாற் ககனமுற 


315 


ஞானஸாதகஸஹாயம் . 
நீங்கா நிட்டை சாதித்தா னீங்கும் 

பொறியைம் புலன்கரண 
நீங்கா நிட்டை சாதித்தா னினைப்பு 

மறப்பு மறநீங்கு 
நீங்கா நிட்டை சாதித்தா னித்த 
முத்திப் பேறடைவார் . 
( அ - பொ - ரை . ) சற்குருவினாற் பெற்ற அருட் 
பிரசாத வலிமையினால் ஏகாந்த ஸ்தலத்தை யடை 
ந்து சுருதிகளிற்கூறிய நெறிப் பிரகாரஞ் சரீரத்தை 
செவ்வனே சித்திர தீபம்போல் நிறுத்தி கண்களை 
மூடிக்கொண்டு மனதை இந்திரிய வழிச் செல்லா 
துத் தடுத்து மகாவாக்கிய சிந்தனையை பிரத்தியேக 
மாகக் கொடுத்து அம் மகாவாக்கிய சிந்தனை யுதிக் 
கின்ற விடமாகிய ஆகாஸத்தில் பொருந்தும்படி 
யிடைவிடாது அப்பியாசஞ்செய்ய வதனால் தைல 
தாரைபோல் அவ்வாகாசத்தில் அம்மனம் நிலைபெறு 
மாகில் சப்த ஸ்பரிசாதிகளிறந்து ஸொரூபத்தில் 
ஏகாக்கிரதை யடையும் , அடையவே அகண்டாகார 


316 நிஷ்டானுபூ திசாராம்ஸத்திரட்டு , 


விருத்தி யுதயமாகும் . அவ்விருத்தி தைல தாரை 
போல் நிலைபெறுகிறவரை யிடையறா வசமுகநாட் 
டம் பிரிதலின்றி யிருத்தல் வேண்டும் . அப்படி யிருக் 
கில் ( சங்கற்ப ஆகாரம் ) சகலாவஸ்தை யென் 
இன்ற சாக்கிர சொப்பனமும் , (சங்கற்பவெழுச்சி ) 
மறைப்பு என்னுங் கேவலாவஸ்தையாகிய சுழுப் 
தியும் நீங்கி ஆநந்தம் ஜனிக்கும் . அவ்வாநந்தத்தி 
லிடையறாச்சமாதி நிலையைப் பொருந்தி யிருக்கில் 
சதோ தயமாய் விளங்காநின்ற துரியப் பேற்றை 
யடைவர் . 

( சக ) 


* 


அகத்தின் கண் நாம ரூப பரிணாம மடைதலும் 
பஞ்சேந்திரிய வழிசென்று பாகிய பதார்த்தங்களின் 
பரிணாமத்தை யடைதலு மெனப் பொருட்கோடல் 
வேண்டும் . 


ஸொரூபத்தில் நின்று பிரதமத்தில் உண்டா 
கும் சங்கற்ப சிற்றசைவி ன தீத பரிணாம வவசரத் 
தில் நிகழும் சூனிய பரிணாமாகார சங்கற்ப மெனப் 
பொருட்கோடல் வேண்டும். 


ஞானஸாதகஸஹாயம் . 


317 


உத்தா முகமா யாதனத் திருந்தே 
யுயர் குரு பதமலர் தொழுதே 
முத்திரை யெனுஞ்சாம் பவியினைப் பொருந் 
மோனமா மந்நிலை வழாமற் 

[ கி 
சித்திர தீபம் போலசை வறவே 

சிந்தையி னசை வறுப் பவனே 
யத்தன தடியை யடைவனென்றுரை 

ரைக்கு 
மண்ணலா கமமெலா மெடுத்தே . 
( அ - பொ - ரை .) விசாரத்துவாரா மனதை யிங் 
திரிய வழி செல்லாமற் றடுத்து உண்முகமாக தகரா 

ஆன்மகோடிகளும் புமாறு நிஷ்டை நிலையை 
உமாதேவி முன்னிலையாக அநுக்கிரகித்த பரமசிவம் 
வீற்றிருக்குங் கைலையங்கிரி வடதிசையிலுள்ள தா 
தலாலும் , சனகர் , சனற்குமாரர் , சனந்தனர் , சனாத 
ரர்களாகிய நால்வருக்கும் சிவபெருமான் ஸ்ரீதக்ஷிணா 
மூர்த்தங்கொண்டு கல்லாலின் கீழ் , தாம் தென்முக 
நோக்கியமர்ந்து அந்நால்வரையும் வடதிசை நோக்க 


318 நிஷ்டானுபூதிசாராம்ஸத்திரட்டு . 


காசத்தில் பொருந்தும்படி நிறுத்தி , மகாவாக்கிய 
சிந்தனையை யிடையறாது செய்துகொண்டிருத்தல் 
வேண்டும் . அப்படியிருக்குங்கால் சிந்தனையில் மன 
தை நிறுத்தாமல் சிந்தனையுதிக்குமிடத்தையே நாடி 


விருத்தி யுபதேசவுளவினை அவர்களுக்குணர்த்தின 
மையாலும் , சாதகர்கள் வடதிசை நோக்கியிருத்தல் 
சாம்பிரதாயமாதலாலும் , வடதிசை நோக்கி சிவபெ 
ருமானைத் தியானித்தலா லாயபயன் தியான முதிர்ச் 
சியால் சிவபெருமானின் திருவருளைப் பெற்று தன 
திஷ்டப் பேற்றையடைதலாலும் , சனகாதியர் நால் 
வரும் பரமாசாரியராகிய ஸ்ரீதக்ஷிணாமூர்த்தி முகத் 
தையே மூன்றரை கோடி கற்பகாலம் பார்த்திருந்து 
அவரவர்கள் அந்தக்கரணங்களிலிருந்த சம்சயங்க 
ளெல்லாம் நீங்க அகத்தின் கண் திருவருளுதயாகி 
துக்கநிவர்த்தியும் பரமாநந்தப் பிராப்தி யடைந்தன 
ரென்பதாலும் , அங்ஙனமே ஈண்டும் ஆநந்தாவிர்ப் 
பாவத்தைத் தரத்தக்க துரியசிவம் எழுந்தருளி 
யிருப்பதும் பரை , பைசந்தி ,மத்திமை, வைகரி யென் 


ஞானஸாதகஸஹாயம் . 


319 


நிற்றல் வேண்டும் . அப்படி நிற்கில் , வாக்கிய சிந் 
தனையுமிறந்து ஸொரூபத்தில் மனம் நிலைபெறும் . 
பெறின் , எதார்த்த வாநந்தம் ஜனித்து அவ்வாநந் 
தம் நிலைபெறுகிறபரியந்தம் , அகமுகமாகிய சமா 


னும் நான்கு வாக்குகளு மெழாவண்ணம் ஏகாக்கிர 
தத்தன்மை யடைந்து அகண்டாகாரவிருத்தி யுதய 
மாகு மிடத்தையே பூகித்து நின்று , அதனது அதி 
கரிப்பால் அஞ்ஞான நிவர்த்தியாகி , ப்ரஹ் மாகார 
விருத்தியநுவம் பெறுதற் கிடயாகிய ( சங்கற்பவா 
காரம் தவிர்ந்த பின்னரும் , மறுசங்கற்பமுதிப்பதற்கு 
முன்னருமாகிய இவ் விரண்டிற்கு மிடையாயுள்ள ) 
மத்தியகத ஸ்தானத்தில் மனதை நிறுத்தலே மேற் 
காட்டிய வ.நுபவங்களைத் தருவது மாதலாலும் , உத் 
தரமுகம் என்பது வடதிசை யென்பதாக பதத்தின் 
பாஹியார்த்தத்தை நாடாதொழிந்து , ஈண்டு உண் 
முகமாக தகராகாசத்தில் பொருந்தும்படி நிறுத்தி 
என ஆந்தரார்த்தப்பொருள் கொண்டாம் . 


320 நிஷ்டானுபூதிசாராம்ஸத்திரட்டு . 


நிலையிற் பிரிதலின்றி திடவைராக்கியத் துடனிருத் 
தல் வேண்டும் . இருக்கில் சங்கற்ப நாசம் வாசனாக்ஷய 
முண்டாகி கூடஸ் தப்பிரஹ் மாக்கியநிலையை யடை 
வார்களென்று ஈஸ்வானாற் சொல்லப்பட்ட ஆக 
மங்கள் கோஷியாவிற்கும் . 

( 20) 


வேறு . 


இருந்தான் சமாதி போலென்றே யிந்த 

வுலகோ ரியம்பவுங்கேட் 
டிருந்துஞ் சமாதி தனிலுழையா தென்னோ 

வென்போ லிருந்தானே 
யிருந்தான் சமாதி தன்னிலை பி லிருந்தே 

யிலாமை தனை நீக்கி 
யிருந்தா னவனே யிருந்தானே யின்ப 
மளவி லின்பத்தே . 
( அ - பொ - ரை .) தொழிலறு தியுடையானை யிவ் 
வுலகின் கண்ணுள்ளார் நோக்கி யிவன் சமாதிநிஷ் 
டையை யடைந்துள்ளவன்போ லிருக்கின்றன 


ஞானஸாதகஸஹாயம் . 


321 


னன சமாதியின் பெருமையைப் புகழ்ந்து பகர் 
வதைக்கேட்டிருந்தும் , பரமாசாரியர்பாலகத்து அச் 
சமாதியின் உளவுகளை நன்குணர்ந்து , அந்தக்கரண 
விருத்தியை நிரந்தரம் நிறுத்தி சாதகஞ்செய்து 
துக்க நிவர்த்தியையும் பரமாநந்தப் பிராப்தியின் 
ஆவிர்ப்பாவத்தையு மடைந்துகிருத கிருத்தியத் தன் 
மை பெறாது , பகிர்முகப் பிரவிருத்தியில் தலைப் 
பட்டு சாத்திரபடனம் ஓதல் , ஓதுவித்தல் முதலிய 
சம்பந்தத்தினாலேயே திருப்தி யடைந்திருப்பானா 
யின் , அன்னோனுக்கிடுக்கண் வருங்கால் இலவங் 
காத்த கிள்ளையைப்போல் சோர்வடைவனாதலின் 
இத்தகைய நாடகத்தொழிலை, சாதக புருடனான 
வன் விடுத்து சாத்தியத் தன்மை யடையுமளவும் 
லைமறை காய் போல் பிரபஞ்சத்தினிடத் தின்னா 
னெனப் பிறாறியா வண்ணமிருந்து பரமாசாரிய 
பால் காட்டிய ( சங்கற்ப ஆகாரந்தவிர்ந்த பின்னரும் 
மறுசங்கற்ப முதிப்பதற்கு முன்னருமாகிய ) இடை 
வெளியில் சித்தவிருத்தியை நிரந்தரம் நிறுத்திப் பழ 
கும் பரிபாக ஸ்திதியிலுளவாகும் ப்ரஹ்மாகார விரு 
த்தி யுதயத்தால் சகல கேவலத்தாக்கற்று ஆண்டு 

20 


322 நிஷ்டானுபூதிசாராம்ஸத்திரட்டு. 


நிகழும் நனவிற் சுழுப்திநிலையில் இடையறாச் சமா 
தியை (நிர்விகற்பம் ) யடைந்து அதன தீத பரிணாம 
ஸ்திதியைப் பெற்று சகஜாநந்த வநுபவியா யிருப் 
பன் என்பதாம் . 

( உக ) 


அருந்துபோ னகமும் பாதியா நீரு 

மதனினும் பாதிய தாகப் 
பொருந்துநா ளொன்றுக் கொருபொழு 

தருந்தல்புரிகமற்றெவ்விடத்தெனுந்தா 
னிருந்திடி னும்பி னெழுகினும் புவிமீ 

தேகினு மாதர்க டம்மைப் 
பரிந்து கூடினுமெய்ஞ் ஞான முத்திரையிற் 

படிவது யோகிதன் பரிசே . 
( அ - பொ - ரை . ) ஞான சாதகர்கள் உதராக்கி 
னியைத் தணிக்கும் பொருட்டு அரை வயிறு போ 
ஜனமும் கால் வயிறு ஜலமும் நாளொன்றுக்கு பக 
வில் உச்சி காலத்தி லோர்பொழு தருந்தக்கடவர் , 
அஃதன்றியு மத்தகைய புருடர்கள் சாதகஞ் செய் 


ஞானஸாதகஸஹாயம் 


323 


யுங்கால் ஆண்டு , அந்தக்கரண விருத்தி நிலைபெ 
ருது எத்தகைய சம்ஸ்காரங்கள் வரினும் , அவை 
களின் வசப்படினும் , நாமரூபத்தடிப் பெய்தினும் , 
இந்திரியவழிசெல்லினும் , விஷய போகங்களை யநு 
பவிக்கினு மச்சமயங்களி லெல்லாம் சற்குருநாதன் 
காட்டிய ஞானமுத்திரையென்னு முளவில் நிரந் 
தரம் சித்தவிருத்தியைப் பிரிதலின்றி யிருக்குமாறு 
பொருத்திக் கொள்வதே ஞான யோகிகளின் சுபா 
வத்தன்மையாம் . 
இத்திற மான யோகசா தனையி 

விருந்துசா திப்பவர் தமக்குச் 
சுத்தமா நாதத் தொனிகளும் பலவாத் 

தோன்றிடு மணிகடன் மேக 
மத்தளம் பேரி யாழொலி சிலம்பு 

வளையளி தாளமென் றுமையாட் 
கத்தனு மொழிந்தா னன்றியு முரவோ 

பாய்ந்தெடுத் துரைத்தன ரன்றே . 
( அ பொ - ரை . ) சற்குருநாதன்பாற்பெற்றமோன 
முத்திரையில் சித்த விருத்தியை நிரந்தரம் தைல 


324 நிஷ்டானுபூதிசாராம்ஸத்திரட்டு. 


தாரைபோல் நிறுத்திப் பழகுங்கால் சிந்தனையிறந்து 
சிந்தனாதி தமாய் நிலைக்கும் அவசரத்தில் ஸொரூபம் 
விளங்காமையும் பகிர்முகத் தோற்ற மின்மையுமா 
கிய விடைவெளியில் பிரணவ ஸப்தமுண்டாகும் . 
ஆண்டு சித்த விருத்தி யெவ்வண்ணம் பரிணமித்து 
யூகிக்குமோ அவ்வண்ணமாக மணி , கடல் , மேக 
முழக்கம் , மத்தளம் , பேரி , யாழ் , சிலம்பு , சங்கு , 
தாளம் முதலான பலவகை ஓசைகளாக நிகழுமென 
விமையவல்லிக் கிறையோ னியம்பின தன்றியும் 
கருஷிகளு மிச்சூழ்ச்சியை யுணர்ந்தெடுத் துமைத் 
திருக்கின்றனர்கள் . 

( உங ) 
ஒத்தவர் நாதந் தோன்றிய பொழுதே 

யொலியினா லுயர்ந்தெழு படம்போற் 
றத்துவஞ் சகல கேவல நீங்கித் 

தனையறி பவர்க்கிலை மூட 
மித்திற மலாது சகலத்து மெய்தா 

திரும்பர கேவலத் தடையா 
மத்தியத் தந்த மூடமே யுற்றால் 
வகையதற் குரைக்குது மன்றே . 


ஞானஸாதகஸஹாயம் . 


325 


( அ - பொரை .) பரமாசாரியர்பகர்ந்த லக்ஷ்யார்த் 
தத்தில் சித்தவிருத்தியைநிறுத்திப் பழகும் பரி பாக 
ஸ்திதியில் ஸொரூப விளக்க மின்மையும் பகிர்முக 
நாட்ட மின்மையுமாகிய விடையிற்றோன்றும் பிர 
ணவ சத்தத்தின் மயமாகாது அச்சத்தத்தி ன திஷ் 
டான வடிவாயூகித்து நிற்குந்திடப்பேற்றில் , ஆண்டு 
ப்ரஹ் மாகார விருத்தி யுதயமாகி சகல கேவலங்கள் 
சீங்கி துரியா நுபவத்தை யடைபவர்க்கு அஞ்ஞான 
மத்தியந்த நிவர்த்தியாகும் . இவ்வாறன்றி , அச்சப் 
தமயமாகிச் சகல கேவலத்தின் வயப்பட் டிடை 
வெளியில் நிகழும் பிரணவ சப்தத்தையே யநுபவ 
மெனப் பொருட்கொண்டு திருப்தி யடைதலாகிய 
ரசாஸ்வாதமென்னும் பிரதிபந்தம் நிகழுமாயின் 
அப்பிரதிபந்தத்தை யொழிக்குஞ் சூட்சியைக்கூறு 
தும் . 

( உச ) 
துன்னிய வந்த மூடநீங் கிடமெய்த் 

தூயசற் குருவினைத் தொழுதே 
மன்னுகா ரணமா மனுவினைப் பெற்றே 
மனம் விட யத்துறா திருந்தே 


326 நிஷ்டானுபூ திசாராம்ஸத்திரட்டு . 


யந்நிலைப் பதினா யிரந்தரஞ் செபிக்க 

வகன்றிடு மகன்றிடா துறுமேற் 
பின்னுமச் செபத்தை யொருபதாண்டள 
பெட்புடன் செபிக்க நீங் கிடுமே . [ வும் 
( அ பொ - ரை .) செருங்கிய அவ்வஞ்ஞானம் நீங்கு 
தற்கு பரிசுத்தம் பொருந்திய வெதார்த்த ப்ரணவ 
சப்தத்தை யெவ்விளக்கம் விளக்குகின்றதோ வவ்வி 
ளக்கமயமாய் நிலை பெற்றிருத்தல் வேண்டும் . அன் 
றே லச்சமயம் மஹாவாக்கியத்தைச் சிந்தித்து மன 
தை யச்சிந்தனையில் விடாது அஃதுதிக்குமிடத்தி 
னிறுத்தி தசேந்திரியங்களும் ஜீவபோதமும் நாச 

டையும் பரியந்தம் பழகல்வேண்டும் . அவ்வாறு 
பழகும்போ தின்றியமையாத பிராரத்துவ வசத்தாய் 
பகிர்முகப்படுங்கால் ஆண்டும் , ஜீவபோத நிகழுமா 
யின் அஃதெழாது அகவிளக்கத்தின் கண்ணேயே 
விருத்தியை நிறுத்தி பதார்த்தங்களைப் பற்றிப்பழ 
கும் பரிபாகஸ் திதியில் அப்பழக்கமு மற்று ஆநந்த 
மே மேலிட்டு நிற்கும். அவ்வாநந்தத்தில் நிரந்தர 
சமாதி ஸ்திதியைப் பெற்றிருக்கில் திரிபுடி ரூ 


ரூபத் 


ஞானஸா தகஸஹாயம் . 


827 


துவைத மிறந்து அஞ்ஞான மத்தியந்த நிவர்த்தி 
யைப்பெறும் . 

( உடு ) 
இந்தமெய்ச் செபமுங் குருபதத் தன்பு 

மிடைவிடா தேயுஞற் றுவரேல் 
வந்திடுஞ் சனனந் தன்னிலே யுறுவர் 

மன்னுமெய்ஞ் ஞானநிட் டையினை 
யுந்துமம் மூட மிலாதவர் தம்மை 

யுத்தம பக்குவ ரெனலா 
முந்து சற் குரவ னல்குமுத் திரையான் 

மோனவீடுறுவர்களன்றே . ( உசு ) 
இயம்பு நன்னிலையினிட்டைசாதிப்போர்க் 

கினனொளி கோடிக ளொன்றாய் 
வயங்குவ போல வகக்கணிற் றோன்று 

மற்றதும் பொருளல வென்றே 
தயங்குறவெந்தை யுமைக்குரைத்திடவே 

தலைவி கேட்டதனை நீ தெளிய 
நயம் பெறப் புகறி யென்னவே வினவ 
நாதனும் தெளிவுற நவிலும் . ( உஎ ] 

மேலிரண்டும் வெளிப்படை . 


328 நிஷ்டானுபூ திசாராம்ஸத்திரட்டு . 


இலங்கிய மோன முத்திரை யதனி 

லிருந்திடும் பொழுதிலைம் புலனி 
னலந்திகழ் மூன்று புலனொடுங் கிடுமா 

னவிலவை யெவையெவை யென்னிற் 
றுலங்கிய ரூப மிரதநற் கந்த 

மென்று சொற் றிடுவர்மற் றிரண்டு 
புலன்களிற் பரிசந் தரிசனந் தோன்றித் 

போயிடு மென்பர்புண் ணியரே . 
( அ - பொ - ரை . ) பிரதமசங்கற்பம் நீங்கியபின் 
னும் உத்தரசங்கற்பம் வருதற்கு முன்னுமாய் நிகழ் 
வதும் பிரகதாரணியமுதலிய பிரபல சுருதிகளெவற் 
றினும் விகசி தமாய் பிரதி பாதித்து விளங்குவதுமா 
கிய மத்தியகத ஸ்திதியிலேயே அந்தக்கரணவிருத் 
தியை நிறுத்திப்பழகும் பரிபாக தசையில் சப்த ஸ்ப 
ரிச ரூப ரச கந்த மென்னு மைந்தனுள் மூன்றொடுங் 
கிடும் . அவை யெவை யெவைக ளெனில் , பிரகாசிக் 
கின்ற ரூபக்காட்சிக்கேதுவாகிய பரிச்சின்னப்பிராந் 
தியும் , ரசனையுணர்விற் கேதுவாகிய வப்பரிச்சின்ன 
பதார்த்தங்களைப் பற்றுதற்குக் கர்த்தாவாகிய சங் 


ஞானஸாதகஸஹாயம் . 


329 


கற்ப ஸ்புரிப்பும் , கந்தவுணர்விற்கேதுவாகிய வச் 
சங்கற்ப வாகாரமு மென்று ( அந்தர் முகாநுஷ்டா 
ரத்திற் றலைப்பட்டுச் சாதகஞ்செய்யு மாப்தர்களா 
லும் , சாத்தியத்தன்மை யடைந்த வாப்தர்களாலும் ) 
கூறப்படும் .எஞ்சிநின்ற சப்தஸ்பரிசமென்னுமிரண் 
டினும் , சங்கற்பவாகாரந் தவிர்ந்தவிடத்தில் நிகழு 
மனோ விளக்கமாகிய வகண்ட சூனிய மென்னும் 
பரிச வுணர்வு , பாஹ்மாகாரவிருத்தி யுதயத்தா 
னீங்கி ஆண்டே சகல வநர்த்தங்களுக்கும் பற்றுக் 
கோடாய் நிகழ்வனவாகிய வாசனை யென்னுஞ் 
சுரோத்திரிய சப்தக்காட்சியும் நீங்கிவிடுமென்று 
பாஹ்ம நிஷ்டர்கள் கூறுவர் . 


பேசரிய வநுபோக மாகுங் காலைப் 

பிறங்குசத்தத் தக்கரங்க டோன்றுமாயி 
னீசமாம் பொறிபுலன்க ளவையுந்தோன்று 

நிலவுபொழு தகமுகம தாக வுய்த்தே 
பாசமிறே சிகன் முன்னம்பகர்ந்த வாறே 
பதுமவா தனமும்பார் வையுநீங்காம 


330 நிஷ்டானுபூதிசாராம்ஸத்திரட்டு. 


லாசிலந் நிலையிலுற வஞ்செழுத்து மில்லென் 
றறையக்கேட்டவை போமாறியம்பு கென்றாள் 


( அ - பொ - ரை . ) அகமுகமாய் விருத்தியை 
நிறுத்தி சாதகஞ்செய்யும் பரிபாக தசையில் மனோ 
வாக்குக் காயங்களின் செயலிறந்து ப்ரஹ் மாகா 
விருத்தி ஞான சகித சமாதி ஸ்திதி சித்திப்பதற்கு 
முன் நிகழும் பிரணவ சப்தத்தின் வசத்தாய் சங் 
கற்பவெழுச்சி யுண்டாகுமாயின்,மாமிச பிண்டமெ 
னுந் தேகோக வுபாதி சகித பொறிகளு மவைக் 
குரியவிடயங்களுந் தடஸ் தப்படும் : ஆதலின் , அப் 
பிரணவ சப்த முண்டாகு ஞான்றே யதன் வசத்தா 
காது , அச்சப்தத்திற்கதிஷ்டான நோக்குடைத்தாய் 
நிற்றல் வேண்டும் . அஃதின்றேல் , சங்கற்ப வாசனா 
க்ஷயங்களி னத்தியந்த நிவர்த்தியைப் பெற்று , சதா 
நந்த சொரூபியாய் விளங்கும் ஞானாசிரியர் முன்ன 
நுக்கிரகித்த வண்ணமே சங்கற்பவுற்பத்தி ஸ்தா 
னத்தைத் தைலதாரை போனோக்கி நிற்குந்தன்மை 
யையும் உள்ளது (ப்ரஹ்மாகாரவிருத்தி ) விளங்கு 
கிற பரியந்தம் பிரிதலின்றிப் பழகுவாயாகில் , அப் 


ஞான்ஸாதகஸஹாயம் . 


331 


பழக்கத்தின் முதிர்ச்சியா லஞ்ஞானம் நீங்கி ப்ரஹ் 
மாகாரவிருத்தி யநுபவமுண்டாகும் . ஆண்டுண்டா 
கும் நிர்விகற்ப சமாதியால் சகஜநாந்த வடைவுண் 
டாகி அவ்வடைவின் பரிபாக ஸ்திதியில் சங்கற்ப 
வெழுச்சி , ஆகாரமென்னும் நாமரூபங்களி னத்தி 
யந்த நிவர்த்தியைப் பெற்று , சத்து சித்து ஆந்த 
மென்னு மநுபவப் பெருக்காகிய ஸ்புரிப்பும் ஈண்டு 
நிகழாதென பரமசிவனாற் கிளத்தக்கேட்ட தேவி 
யார் , அவைகளொடுங்குந் தன்மையைச் சொல்வீராக 
வென்றார் . 


வேறு . 


நகரமொடு மகரமது சடந்தருங்கா ரணமா 

நாடு மவை நீங்கியிடும் வகையை நவிலுதுங்கேள் 
வகரத்தி னகாமுதல் யகரத்திற் றானே 

மகாமுங் கிடுமரிய சிகரமனுத் தன்னால் 
யகாலயம் வகரமுந்தான் சிகரத்தி லொடுக்க 

மாகுமிறைநீங்கவுயிர் முத்தியெய்து மென்றே 
தகராறுங் கரியகுழ னகமாதுக்கிறைவன் 
தனது திருவுள மகிழ்ந்து சாற்றினனன்குணர்ந் 


[ தே . 


332 நிஷ்டானுபூதிசாராம்ஸத்திரட்டு. 


( அ - பொ - ரை . ) நாம ரூப மிரண்டுந் துன்பப் 
பகுதிகளை யுண்டுபண்ணுவதற்கேதுவாகியும் , சச்சி 
தாநந்த மூன்றும் கூடஸ்தப்ரஹ்ம ஐக்கியத்தன்மை 
யை யுண்டு பண்ணுவதற் கேது வாகியும் நிகழ்வன . 
இவைகளின் லயக்கிரமங்களை யூகித்தறியுந் தன்மை 
களைச் சொல்லுதுங்கேட்பாயாக . அந்தக்காண 
விருத்தியை யிந்திரியவழிவிடாதுசங்கற்போற்பத்தி 
ஸ்தானத்தின் கண்ணேயே நிறுத்தி தைல தாரை 
போற் பழகும் பரிபாக ஸ்திதியிலுண்டாகும் ( ஆக 
தத்தின் லேசமாகிய ) உள்ளக்குளிர்ச்சி யநுபவ 
தில்சங்கற்ப வெழுச்சியானது சொரூபத்தி லேகாக் 
கிரதை யடைந்து ஆண்டு சூனிய விளக்கமே மிஞ்சி 
நிற்கும் அவ்விளக்கத்தினை யெவ்விளக்கம் விளக்கு 
கின்றதோ வவ்விளக்கமயமாயூகித்து நிற்குமத் தறு 
வாயில் ஆகாச பலம்போல் ப்ரஹ்மா கா ரவிருத்தி 
ஞான முதயமாகி அஞ்ஞானாந்தகாரம் நீங்கும் . இப் 
பெற்றியான் ஈண்ட நுபவமாய் நிகழ்வது சுத்த ஜீவ 
( கூடஸ்த ) அநுபவமா தலின் , அவ்வனுபவத்தில் நிரந் 
தர சமாதி ஸ்திதியைப் பெற்றிருக்கின் துரியாது 
பவும் ( சகஜாநந்தம் ) விளங்கி மேற்கூறிய சுத்த ஜீவ 


ஞானஸாதகஸ்ஹாயம் . 


வநுபவ மாகிய திரிபுடி ரூபத் துவைதமு நீங்கும் , 
இந்நிகழ்ச்சியான் சகஜாநந்தவநுபவமென்னுஞ் 
சுத்த ஸ்புரிப்பாகிய மாயாமலமுநீங்கி , கூடஸ்த 
ப்ரஹ்மாக்கிய நிலையாகிய விதேகமுத்தி யநுபவத் 
தைய டையுமென்று , மயிர்ச்சாந்தணிந்த வாசனை 
பொருந்திய கறுத்த கூந்தலையுடைய மலைமாதுக்கு 
பரமசிவனார் தமது திருவுளங்களிகூர்ந்து செவ்வனே 
யறிந்து அநுக்கிரகஞ்செய்தனர் . 

( 0 ) 


வேறு , 


ஆதனத் திருந்தே சாதளை செயும்போ 

தலை தரு மனமடங் காமற் 
போதுமே யெனினுங் கேவல மயக்கம் 

புரியுமே யெனினுமங் கெழுந்து 
நீதியினையீ ரடியுலா வந்தே 

நிலவுமா தனத்தினிற் பொருந்தி 
யோ துசா தனையி லுறுதியோ டிருப்ப 
தியோகியர்க் கியல்பதா மன்றே . ( ஙக ) 

வெளிப்படை 


334 நிஷ்டானுபூதிசாராம்ஸ்த்திரட்டு 


வேறு . 


இந்நிலையா கியபரம் 

கேவலத்தி னாளு 
மெழுநிதித்தி யாசனத்தி 

லிராமலிருந் திடுவோ 
னங்கிலையே யுடலினொடு 

சீவன் முத்தி யடைவ 
னதுவுமெவ் விதமென்னி 

லறைகுது நீ கேளாய் 
துன்னியதோயத்தினொடு 

தோயமுறல் போலுஞ் 
சுவைதருகரத்தினொடு 

கீரமும் போற்கலந்தே 
யெந்நிலையுந் தோன்றாம் 

லிருந்திடவிவ் வுலகி 
லிறப்பினொடு பிறப்பு மறுத் 

திணையிலின்பத் தொளிர்வான் . 
( அ - பொ -ரை .) சற்குரு நாதன் பாற் பெற்ற 
அருட் பிரசாதமாகிய வளவின்கண் அந்தக்கரண 


ஞானஸாதகஸஹாயம் . 


335 


விருத்தியை நிறுத்திப்பழகும்பரிபாக திசையிலுண் 
டாகாநின்ற ப்ரஹ் மாகார விருத்தியில் திரிபுடி ரூபத் 
துவைதம் நாசத்தையடைகிறபரியந்தம் , இடைய 
மாச்சமாதிஸ்திதியைப் பெற்றிருக்கின்ற புருடனெ 
வனோ வப்புருடன் அச்சரீர மிருக்கு ஞான்றே அப் 
பிரஹ் மாகார விருத்தியின் பெருக்காகிய துரியாது 
பவத்தையும் சகஜாநந்தப் பேற்றினையுமடைவன் . 
அஃதையே ஜீவன் முத்தி யென்பர் . அவ்வித முத் 
தியினேர்மை யெவ்வாறெனில் அஃதை ஈண்டொ 
ருவாறெடுத்துக் கூறுகின்றனம் , நீ கேட்பாயாக . 
கங்கை , யமுனை , சரஸ்வதி , கோதாவரி , கிருஷ்ணா, 
துங்கபத்ரை , காவேரி, தாம் பர்ணி முதலாகிய 
வநேக நதிகளின் ப்ரவாக ரூபமாகிய ஜலங்க ளெல் 
லாம் சாகரத்திற்கலந் தெவ்வா றொன்றுபட்டு விளங் 
குமோ வதுபோலவும் , மதுரமாகிய வநேக ஆவின் 
பால்களெல்லா மொருங்கு சேர்ந்தவிடத்திலொன்று 
பட்டு பேதப்பகுதிதோன்றா தேகாசமாய் விளங்கு 
மோவது போலவும் , ஜீவனானவன் சற்குருவீக்ஷண் 
னிய வருட்பிரசாதவலிமையால் அந்தக்கரண விருத் 


336 நிஷ்டானுபூதிசாராம்ஸத்திரட்டு. 


தியை அகமுகநாட்டத்தில் தைலதாரைபோ னிறுத் 
திப் பழகும் பரிபாக தசையில் ப்ரஹ்மாகார விருத்தி 
யுதயமாகி அஞ்ஞானம் நீங்கப்பெற்று ஆண்டுண் 
டாகும் பரமாநந்த ஆவிர்ப்பாவத்தினால் திரிபுடி ரூப 
த்துவைத மிறக்கும் . இப்பெற்றியான் தேகாதி பிர 
பஞ்சத்தோற்றந் தோன்றாமல் ஆநந்தப் பிரவாகமே 
யதிகரித்து அப்பிரவாகத்தின் முதிர்ச்சியா லந்நினைவு 
மிறந்து கேவலம் பரம கைவல்யத் தன்மையாய் 
விளங்குவான் . 


அஞ்செழுத் தின்விதி யெவ்வித மென்னி 

லரிய தூலமொடு சூக்கும மேவும் 
பிஞ்செ ழுத்தினைப் தள்ளிமே னின்ற 

பெரியெ ழுத்தினைப் பினுமுனு நிறுவி 
யெஞ்ச லில்லுயிர் நடுவினி னிலவ 

விசைத்தல் காரண மாகுமென்றறிதி 
விஞ்சு நல்லருளிறையதா மிதனை 
விளக்கு பக்குவர்க் கருள்வதுவிதியே , 


ஞானஸாதகஸஹாயம் . 


337 


( அ - பொ - ரை ) மேற்சொல்லிய காரண பஞ்சா 
க்ஷரத்தின் கிரமமெவ்வாறெனில் அருமையுற்ற ஸ் 
தூல பஞ்சாக்ஷரத்தின் பிரதமத்திலும் சூக்ஷ்ம பஞ்சா 
ஷரத்தினிறுதியிலும் பொருந்தியிராநின்ற திரோ 
பவ மலமாகிய விவ்விரண்டக்ஷரங்களையும் நீக்கி 
எஞ்சி நின்ற பெருமை பொருந்திய பதி சத்தி பசு 
என்னும் மூன்று அக்ஷரங்களில் பதி சத்தி அக்ஷரங் 
களை முன்னும் பின்னுமாக நிறுத்தி , குறைவில்லாத 
பசு அக்ஷரத்தை யிடையில் பிரகாசிக்க விசைத்தல் 
காரண பஞ்சாக்ஷர மாகுமென்றறிவாய் . இதற்கு 
மேற்பட்டு வழங்கப்படுங் கைவல்ய மோக்ஷப் பேற் 
றினைத் தருகின்ற சத்தி அக்ஷாமும் பதி அக்ஷரமுங் 
கூடியதே மகா காரணமாம் . இத்தசைய மகாகார 
ணத்தை, மல விக்ஷேப தோடங்கள் நீங்கி சாதன 
சதுஷ்டய சம்பன்னர்களா யுள்ளார்க்கே உபதேசிப் 
பது கிரமமாம் . 

( ஙங ) 


இந்தவஞ் செழுத்தி லிரண்டெழுத் தொழிப் 
தென்னையென் றுமையவள் வினவ [ ப 

21 


338 நிஷ்டானுபூதிசாராம்ஸத்திரட்டு . 


வந்தமி லின்ப துன்பவே தனையி 

லழுத்துவ திரண்டெழுத் தாமால் 
சிந்தனைக் கரிய சிவமிரு பாலுஞ் 

சேர்ந்துயிர் நடுவணைத் திலங்கு 
மைந்தெழுத் தினையே காரண மெனலா 
மது முத்திக் குறு துணை யாமால் . 
( அ - பொ - ரை .) இந்த பஞ்சாக்ஷரத்திலிருக் 
கின்ற நார மகரங்களென்னு மிரண்டெழுத்தை நீக் 
குவது யாது காரணமென பார்வதியார் கேட்க பரம் 
சிவனார நுக்கிரகிக்கின்றார் . முடிவில்லாத சுகதுக் 
கங்களா லாகிய பவரோகத்தில் பிரவாகரூபமாய் 
முழுகச்செய்வது அவ்விரண்டெழுத்தாகும் ஆத 
லின் அவைநீங்க , மனத்தால் நினைப்பதற்கரிய பதி 
அக்ஷரம் சாத்தி அக்ஷரமாகிய விரண்டையும் முன் 
னும் பின்னும் நிறுவி ஜீவாக்ஷாம் மத்தியில் பொருந் 
தப் பிரகாசிக்கின்ற வைந்தெழுத்தினையே காரண 
பஞ்சாகூரமென்று சொல்லப்படும் . அத்தகைய 
பஞ்சாக்ஷரத்தை யிடையறாது எச் சமயங்களினும் 
அஜபையாய்த் தியானஞ்செய்யின் மலவிக்ஷேப தோ 


ஞானஸாதகஸ்ஹாயம் . 
ஞான 


339 


டங்கள் நீங்கி சாதன சதுஷ்டய சம்பத்துகள் ஆகா 
சபலம் போற்றோன்றி பரமானந்த சுகத்தி னாவிர்ப் 
பாவத்தையுண்டுபண்ணுவதற்குற்ற துணையாகும் ( ) 


விதிசேர் பஞ்சாக் கரந்தன்னை விளங்க 

வுரைத்தோ மேலியம்பல் 
பதியின் மனுவா மதையுளத்திற்பதித்தோர் 

பரம பத மடைவர் 
கதிசேர் செபமு நீங்காதோர் கருதும் 

பலனே யடைவரென 
மதிசேர் சடையெம் மண்ண லுமை மகிழ 

வுரைத்தான் வாய்மலர்ந்தே . ( கூடு 
சினத்தி னிடத்து முவகையினுஞ் சிநேக 

னிடத்து மனையிடத்து 
மனத்தான் மொழியாற் காத்திடையு மருளு 

ஞமலி யிடத்தினுந்தா 
னெனைத் துநழுவ விடாதகத்தி னிடையே 
யுய்ப்பா னிறையெழுத்தை 


340 நிஷ்டானுபூ திசாராம்ஸத்திரட்டு . 


மனத்துக் கரிய னாமவனே யென்றான் 
பரமன் மலைமகட்கே . 

( ஙசு ) 
இரண்டும் வெளிப்படை , 


பதியெழுத்தை விடுத்தவர்கள் 

பண்ணும் பூசை யவமாகும் 
பதியெழுத்தை விடுத்தவர்கள் 

பண்ணுஞ்செபமு மவமாகும் 
பதியெழுத்தை விடுத்தவர்கள் 

பண்ணுந்தவமும் மவமாகும் 
பதியெழுத்தை விடுத்தவர்கள் 

பண்ணுமறங்களவமாமே . 
( அ - பொ - ரை . ) சங்கற்ப வுற்பத்தி ஸ்தானத் 
தை விடுத்து கேவலம் சங்கற்ப பரிணாமமாகிய நா 
மரூப சகித திவ்யமங்கள வடிவினையே தேஹே ஹ 
வுபாதியில் சத்திய புத்தியோடு கூடி நின்று செய் 
யும் பூஜையானது மானி - யாக்கை யெடுத்தலினா 
லாம் பயன் யாதோ அஃதினை தராதென்பதாம் , மந் 


ஞானஸர் தகஸஹாயம் . 


341 


திராதிகளை ஜபிக்குங்கால் அம்மந்திர ஜபம் யாண்டு 
உற்பன்ன மாகின்றதோ ஆண்டே சித்தவிருத்தி 
யை நிறுத்தி ஜபித்தல் வேண்டும் அவ்வாறு செய் 
யாத ஜபம் அம்மந்திரங்களாலாய பயனைத் தரா 
வாம் . சங்கற்ப விகற்பமற்றிருத்தலாந் தன்மையெம் 
முயற்சியா னிகழுமோ வம்முயற்சியிற் றலைப்பட்டு 
அதன் பரிபாகஸ் திதியில் விளங்கும் அகண்ட சூனி 
யத்தை யெவ்விளக்கம் விளக்கு கின்றதோ வவ்விள 
க்கமயடாய் சித்தவிருத்தி நிலை பெற்றிருத்தலாந் தன் 
மையை யூகித்துப் பழகல்வேண்டும் . அவ்வாறு பழ 
காத நிட்டை துக்க நிவர்த்தியையும் பரமாநந்தப் 
பிராப்தியையு மடைவிக்கா தென்பதாம் அகத்தின் 
கண் ப்ரஹ்மாகார விருத்தி ஞான முதயமாகி யவ் 
விருத்தி யநுபவத்தின் கண்ணேயே நின்று , ஆன் 
மகோடிகள் யாவருக்கும் உபதேசக்கிரமங்களை 
யுணர்த்தி யன்னோர்களை யுந் தானடைந்த பரமாகக் 
தப் பிராப்தியி னாவிர்ப்பாவ முண்டாகுமாறு செய் 
வித்தல் வேண்டும் . அவ்வாறின்றி யாத்தின்கண் 
ப்ரஹ்மாகார விருத்திய நுபவத்தினைப்பெறாது கே 
வலம் சாஸ்த்திர ஜன்னியா ஞான மட்டினின்று 


342 நிஷ்டானுபூ கிசாராம்ஸத்திரட்டு, 


ஆன்மகோடிகளுக் குபதேசிக்கத் தலைப்படில் அன் 
னோர்கட் கவ்வுபதேசத்தாலாய பயன் சித்தியா தன் 
றியுந் தன்பாலுந் துக்கநிவர்த்தி யுண்டாகா தென்ப 
தாம் . 


வேறு . 


இந்நிலையா மிறையெழுத்தை 

யுளத் தடக்கு மவனே 
யில்வுடம்பி னுடனிருந்து 

மிலங்குபர கதியை 
யந்நிலையே யடைவனென 

வண்ணன்மலை மாதுக் 
கறைந்தனனா லஃதுமோ 

ராண்டுளத்து ளடக்குக் 
தந்நிலைமை யுடையவர்க்குப் 

பாகுரவன் மகிழ்ந்தே 
சாற்றுகமா காரணத்தைத் 

தமதுளத்து வடக்கா 


ஞானஸாதகஸஹாயம் . 


343 


நன்னிலையாம் பக்குவால் 

லாதவர்க்குத் தானே 
நவின்றிட வொண்ணாதெனவே 

நவிலுவர் நல்லவரே . 
( அ - பொ - ரை . ) இத்தன்மையாகிய பதி அகூர 
த்தை அந்தக்கரணத்தினிடமாக நிரந்தரம் பரநினை 
வோடிருக்குமாறு தியானிக்கும் புருடனெவனோ 
அப்புருடன் இச்சரீர மிருக்கு ஞான்றே அத்தியான 
த்தின் முதிர்ச்சியில் பிரகாசியாநின்ற ப்ரஹ் பாகார 
விருத்தி யுதயமாகி பரமானந்தாவிர்ப்பாவத்தைப் 
பெற்று , அவ்வா நந்தா நுபவியாகவே அமர்வனென் 
பதாக பரமசிவனார் உமாதேவிக்க நுக்கிரகித்தனர் . 
அத்தகைய பதி அக்ஷரத்தை அகவிந்திரிய புறவிந் 
திரிய வியாபாரங்களற்று சரீரப் பிரதீதியந்தோன்றா 
தகண்ட சூனிய விளக்கம் நிகழ்வதெந்நிலையோ வந் 
நிலையை யுள்ளது விளங்குகிற பரியந்தங் காத்திருத் 
தலாக் தன்மையைப் பெறுதற்குரிய வாற்றலுடைய 
டனது பரிபாகமாகிய மல விக்ஷேப தோட நீங்கு 
ற பரியந்தம் நாநாவித வபாயங்களாற் பரிசோதித் 


8 


344 நிஷ்டானுபூ திசாராம்ஸத் திரட்டு, 


தும் அவ்வாறு பரிசீலனஞ்செய்யுங்கால் கட்கிமை 
போலும் ஊசி நூல்போலுமொத்து சம தமாதி குண 
ங்க ளியல்பானே யமையப் பெற்றவர்களுக்கு பரமா 
சாரிய னகமகிழ்ந்து மகாகாரணத்தை யுபதேசித் 
தருளுவன் அக்கணமே , சூரியகிரணங்கள் படப் 
பனிக்கிரணங்கள் நீங்குவபோல் அநாதியாய்த் தன் 
பாலுள்ள வாணவ மலம் நீங்கி பரமாநந்தாவிர்ப்பா 
வத்திலமர்வன் . இத்தகைய விலக்கண மில்லார்க்கு 
மேற்கூறிய மகா காரணத்தை யுபதேசித்தருளப் 
படாதென ஆப்தர்கள் சொல்வர் 
இப்படி யாய வுபயநன் மனுவை 

யெழிற்குரு வருளிடப்பெற்றுச் 
செப்பருஞ்செபமுஞ் செபியாதுசெபிக்க 

சிந்தையு மோயும் தோய்ந்தா 
லப்படி தானே யாதனங் கட்டி 

யசைவற விருப்பதே நிட்டை 
துப்புறு கரண மசையுமே யானாற் 
துரிசுள வநிட்டையென் றுணரே. 


ஞானஸாதகஸஹாயம் . 


345 


( அ - பொ - ரை .) இத்தன்மைப்பட்ட விரண்ட 
க்ஷர மென்றமையால் பரமாநந்த பிராப்தியி னாவிர்ப் 
பாவத்தை பேர் சாக்ஷாத் கரிக்கத்தக்க * மகா கார 
ணமெனப் பொருட்படும் இத்தகைய மந்திரத்தை 
சகஜாநந்த வடிவே யியல்பாயுடைய பரமாசாரியர்பா 


* பஞ்சாக்ஷர மென்னுஞ் சப்தமானது காரண 
காரிய வகையாய் நிகழும் சேதனா சேதனப்பிரபஞ் 
சத்தின் அதிஷ்டான வடிவினையே யுணர்த்துத 
லென்பதாம் ; ஈண்ட தன் நன்மையைக்கூறுதும் ; -- 
ஆத்ம பஞ்சகமென்னும் சத்து சித்து ஆநந்தம் நாம 
ரூபமாகிய வைந்துபதம் நிகழ்வன போல் , சிகரம் வக 
ரம் யகரம் நகரம் மகாமென வைந்து வடிவினை 
யுடையதாம் . இவற்றுள் நகர மகரம் திரோபவா 
க்ஷர மென்பது போல் நாம ரூபமென்னு மிரண்டுஞ் 
சொரூப திருஷ்டியை விளங்கவொட்டாது மறைக் 
குந் தன்மை யா தலால் மலம் ( திரோபவம் ) எனப் 
படும் . 

சத்து என்னுஞ் சப்தமானது திரிகாலா பாதிதத் 
தைக் குறிப்பதால் சிருட்டிக்கு முன்னும் சம்ஹா 


346 நிஷ்டானுபூதிசாராம்ஸத்திரட்டு. 


லுபதேச வாயிலாய் அனுஷ்டிக்கும் சூக்ஷிகளை நன் 
குணர்ந்து அதன்பின் அம் மந்திரத்தினை வாக்கினால் 
ஜபிக்காபல் அஜபையாய் நிரந்தரத் தைலதாரை 
போல் சாதக பாதக யுக்தியுடன் அநுஷ்டித்து வரு 
வராயின் வாக்கிய சிந்தனையிறந்து மனம் ஏகாக்கிர 


ரத்திற்குப் பின்னு மிடைநின்ற திதிக்காலத்தினும் 
நிர்விகாரயாய் விளங்கு பெப்பரம் பொருளோ வப் 
பரம் பொருளையே யுணர்த்து தலின் அஃதே பதி 
யெனப்படும் . 

சித்து என்னுஞ் சப்தத்திற்குப் பிரகாசமென்ற 
மை தலின் , அத்தகைய பிரகாச சப்தந் தொழிலி 
னைக் குறிப்பதால் அத்தொழிற் சாத்தன் பால் நிகழ் 
வதாதலின் அச்சித்பிரகாசத்தினையே சத்தி யெனப் 
படும் . 

ஆநந்தம் என்னுஞ் சப்தம் " ஆகந்தி " யென்னுங் 
கர்த்தாவின்றியக்கண் நிகழ்வதின்றா தலின் அத்த 
கையகர்த்திருத்துவத் தன்மையை யடைந்துள்ள 
தெப்பொருளோ வப்பொருளில் போக் திருத்துவத் 


ஞானஸாதகஸஹாயம் . 


347 


தத்தன்மை யடையும் அவ்வாறு நிச்சலதசையை 
யடைந்தால் அதனது பரிபாக தசையில் ப்ரஹ்மா 
கார விருத்தியுதயமாகும் . ஆண்டவ்விருத்தி யது 
பவம் பிரிதல் இன்றி யிருத்தலாகிய சமாதியினை 


தன்மையும் நிகழுமாதலின் இத்தகைய தன்மைக் 
குரிய பெயரினை யூகிக்குங்கால் ஜீவனெனப் பொ 
ருட்படு மிவ்வொற்றுமை நயம்பற்றியே பஞ்சாக 
சம் கேவலம் காரண காரிய ரகித நிர்க்குண ப்ரஹ் 
மத்தினையே யுணர்த்துத னுதலிற்றா தலின் , ஈண்டு 
நகர மகர அக்ஷரங்களை நீக்கி " சிவய என்னு கூரத் 
தில் " ய என்னு மக்ஷரத்தை அகமெனப் பொருட் 
கொண்டு சிவ என்னு மக்ஷரத்தை ப்ரஹ் மெனப் 
பொருட்கொண்டு (ப்ரஹ்மம் + அஹம் ) ப்ரஹ்மோ 
ஹம் என்னும் பொருளையே மஹாகாரண பஞ்சாக்ஷா 
மெனப்பொருட்கோடற்பாற்று , ஆதலால் இருக்கு , 
யஜுர், சாமம் , அதர்வணம் என்னும் நான்கு வே 
தங்களி னிறுதியிற் பிரதிபாதிக்கப்படும் மகா வாக்கி 
யங்களு மிப்பஞ்சாக்ஷரத்தின் பொருளே யென்பது 
பெற்றும் இத்தகைய சூகதிகளை மேற்கொண்டு 


348 நிஷ்டானுபூ திசாராம்ஸத்திரட்டு . 


பெற்றிருத்தல் யாதோவதனைபே கண்ணுடையோர் 
நிட்டையென்பர் . அவ்வாறின்றி ப்ரஹ்மாகார 
விருத்தி விளக்கத்தைப் பெற்ற மனம் மீண்டும் 


நமது பூர்வாசாரியர்களாகிய ஸ்ரீசங்கர பகவத் பாதா 
சாரிய சுவாமி முதலியவர்களும் , அப்பர் , சுந்தரர் ,, 
சம்பந்தர் , மாணிக்கவாசகர் முதலியவர்களும் பஞ் 
சாக்ஷாத்தின் பெருமையையே யெடுத் துரைக்குந் 
தன்மையானே இவர்கள் கருத்துகளு மொன்றே 
யெனப்படு தலின் ஸ்ரீ சங்கர பகவத் பாதர் முதலி 
யோர் மகாவாக்கிய சித்தாந்தத்தையும் நிலைநாட்டி 
னர் அப்பர் முதலியோரவ்வாறு நிலைநாட்டக்கண் 
டில மென்பராயின் அன்னோர்கள் திருவாய்மலர்ந் 
தருளியிராநின்ற பாமாலைகளில் இலைமறை காய் 
போல் நிலை நாட்டி பரிபாகிகளுக்குத்தக்கவாறு பொ 
ருட்படுமாறு வமைத்திருப்பதினாலும் இவர்கள் 
கொள்சையுஞ் சமரச மென்பதே யொருதலையாம் . 
இப்பெற்றியானே பஞ்சாகூரமானது வேதங்களினி 
பதியிற் பிரதிபாதிக்கும் மகாவாக்கியப் பொரு 
எனலே தெற்றென விளங்கும். 


ஞானஸாதகஸஹாயம் . 


349 


பதார்த்தங்களி லாரூடமாய் சஞ்சரிக்குமேயானால் 
அஃது திரிபுடி ரூபத்துவைத மிறவாத அநிட்டை 
என்றறிந்து கொள்ளக் கடவாய் . 


உற்றமெய் நிட்டை விடாதுசா தித்தோ 

ருறுவர்கன் முத்தியை யென்றும் 
மற்றவம் மூட நீங்கிலார் முத்தி 

மறுபவத் துறுவெரென் றுரைத்தீர் 
குற்றமி னிட்டையடையுங் காரணத்தை 

குழகனே யுரையென வினவப் 
பற்றறு பரம னுமைய வண் மகிழப் 
பண்பொடு பகர் தன்மே யினனால் . ( ச 0 ) 


ஞான நிட்ட னிருக்குமந் நாட்டினின் 
மோன வார்த்தை மொழியவே கேட்டவன் 
மானு முப்பதா மாகந் தவத்தினா 
ன முத்திப் பதத்தை யுடைவனால் . 


350 நிஷ்டானுபூதிசாராம்ஸத்திரட்டு. 


செப்பு நிட்டா பார்க்குச் சிந்தையா 
லொப்பின் மாட மொடுக்கமுஞ் செய்பவ 
னிப்பு விக்க ணிருபத்தெட்டாம்பவந் 
தப்பி லாதமெய் முத்தியைச் சாருமால் - 
ஞான நிட்டா பார்க்கு நாடொறும் 
போன மாதி பொருந்த வுதவுவோ 
னீன மில்லா விருபத்தைந் தாம்பவ 
மான முத்தியை மன்னுத றிண்ணமே . 
நிட்டை மேவு நிருமல யோகியர் 
கட்ட வேநற் கலைக ளுதவுவோ 
னிட்டமாயிரு பத்திரண் டாம்பவத் 
தெட்ட ரும்பத மெய்துவ துண்மையே . 
சாதனைக்குண் முயலுந் தகைமையோர் 
பாதமுச்சிப் படியப்பணிபவ 
ரோது மங்க மொருப திரட்டியிற் 
றீதில் வீடு பெறுவது திண்ணமே , ( சடு ) 
சாற்றுநிட்டையைச் சார்ந்தமெஞ்ஞானிபா 
லாற்று நற்பணி யன்பொடு செய்புவ 


ஞானஸாதகஸஹாயம் . 


351 


னேற்று மீரா றியன்ற தனுவினிற் 
போற்றும் வீடு பொருந்துவ துண்மையே . 
ஓது சாதனை யுற்றவர் சேவடிச் 
சீத நீரொடு சேடமு மார்பவன் 
நீதிவெட்டாந் தனுவிற் றிகழ்தரு 
மேதின் மெய்வீ டெய்து மினிதரோ, 
ஒப்பி லாதுய ருண்மைநிட் டார்தமக் 
கப்போ டன்னமு மர்ச்சித் துதவியே 
தப்பிலேவலுந் தாஞ்செயும் புண்ணியர்க் 
கெய்ப்பின் முத்தி யெடுக்கும்பவத்தினே. 


வேறு . 


இந்நிலைத்திருப்பணியெலாஞ் செய்பவர்க்கிசைய 
வந்நி லைப்பா குருவருள் சுபந்தினி தாக 
வுன்னுதற் கருமொரு மொழியருளினாலுதவித் 
தன்னிலைப்பாட்டையிலிருத்துவன் றயையால் 


இப்படி நிட்டை தன்னிலே யிருந்து 
மியல்பொடுந் தன்ன நு பவத்தை 


352 நிஷ்டானுபூ திசாராம்ஸத்திரட்டு. 


யொப்பிலாவரசற் கமைச்சுரைப்பது போ 

லுயர்குரு பாற்குரைத் தளவின் 
மெய்ப்படு குரவன் பின்னிகழ்வதனை 

விளம்பிடக்கேட்டறிகுரே 
ஒப்பின்மாயோக ரலாதவர்கிரியா 

காண்டியென் றுரைத்திடப்படுமால் . 
உன்னரு ஞான நிட்டையை படிக 

ளுரைத்திடக் கேட்டுள மகிழ்ந்தேன் 
பன்னருங்கிரியா யோகமென்றுரைக்கப் 

படுவதை யெனக்கு நீ விரித்தே 
நன்னய மாக வுரைத்திட வேண்டு 

மென்றுமை நாதனை வணங்க 
வின்னமு தொழுகும் மதியணி சடையோ 
னிறைவியைப்பார்த்தினி துரைப்பான் . 


வேறு. 


பங்கமுற மனங்கொண்டு சுவாசந்தன்னைப் 

பந்தனஞ்செய் தருங்கற்பம் பலவயின்றே 
யங்கமதைத் தான் சுழற்றி யபானவழி தன்னா 
லயம் வாங்கி யவ்வழியா னதைமீளவிடுத்து 


ஞானஸாதகஸஹாயம் . 


353 


மிங்கிவைகள் பலவியற்ற லட்டமா யோக 

மென்பரிடை சிவயோக மியற்றுவோர்க்கிலையாற் 
றங்குசிவயோகத்தா லாக்கமுடனழிவுக் 
தானிலாப் பரமசா யுச்சியந்தா மடைவார் . 


புத்திகொள் கிரியா யோகசா தனையைப் 

புரிந்திடு பவர்களிவ் வுலகி 
லெத்தனை கால மிருப்பினு மீண்டு 

மிறப்பொடு பிறப்பினை யடைவார் 
சத்திய மாக வறிதிநீ யிந்தத் 

தனிச்சிவ யோகசா தனையை 
இத்தனை வயதிற் போதிப்ப தென்றே 

யிறையவ னுமைதனக் கிசைத்தான் . 
இந்தநன் னிட்டை யேழுநான் காண்டி 

லியம்புத லுத்தம மாகு 
முந்திய வையா றாண்டினி லாசான் 

மொழிகுதன் மத்திம மாகு 
மந்தமி லாறா றாண்டினிற் புகற 
லறைதரு கனிட்டம் 

ம தாமா 
22 


354 


தாலாட்டு 


லுந்துமிப் பருவங் கடந்தவர்க் கதனை 
யுரைத்திடத் தகாதென வுணரே. 


வேறு . 


ஞான நிட்டையை நல்குநற் றேசிகன் 
மான முற்றிடு மானிட னல்லனால் 
வான முற்று வளர்கயி லைப்பரன் 
நானெ னத்தினஞ் சாற்றிட லாகுமால் , 

வெளிப்படை . 
நிஷ்டானுபூதி சாராம்ஸத்திரட்டு 

முற்றிற்று. 


ஓம் . 
தாலாட்டு . 


ஆதிபராபரத்தை யன்புடனே தாலாட்ட 
சோதிமயமாய் நிறைந்த தூயகுருதாள் துணையே . 
காதலுடனின்பக் சணபதியைக்கைதொழுது 
சேதனமாய்நிறைந்ததேவினிலை கூறுகின்றேன் . 


ஞானஸாதகஸஹாயம் . 


355 


பாதியிலே வேறாகிப் பம்புபிழை யுற்றாலும் ; 
பேதமென்று தள்ளாமல் பேணுதற்கு வேண்டு 
கின்றேன் . 
வேதனைகளற்றதொரு விஸ்தார் மண்டபத்தில் 
சாதனங்கணாலுமங்கே சதுரான மேடைகளாம் . ( ச ) 
மனமென்று சொல்கின்ற மாசற்றசட்டத்தில் 
தனமெனுந்தத்து வமசியைச்சதுராணியாயமைத்து 

மனனஞ்செயும் யுக்திதனை மடங்காத கட்டை 
யாக்கி , து னுசுருதிவாக்யத்தைத் தூயதாய்க்கடைச் 
சலிட்டு . 

நிதித்தியா சனந்தன்னை நேர்த்தி புள்ள பலகை 
பென , பதித்த சொயம் பிரகாச பாரூபத் தொட்டி 
லுக்கு . 

( எ ) 
அனுபந்தம் ாலு மதற்குள்ளகால்களதாம் 
துனுமைத்திரியாதி தொடக்கற்ற மேல்வளையம் ( ) 

நால்வேத சாரமென்னும் நற்பொருளே சங்கிலி 
யாம் , நூல்வகையிலோர்ந்த சித்தே நுணுகுசா 
கொண்டியதாம் . 


( க 


356 


தாலாட்டு. 


தகும்பிரஜ் ஞானமென்ற தனிப்பொருளே மெத் 
தைய தாம் , அகம் ப்ரஹ் மென்றபத மழகுள்ள 
தலையணையம். 

( க 0 ) 
சச்சிதானந்த யந் தாமாய்நிறைந்துள்ள , நிச்சய 
மென்று சொல்லும் நிஷ்டையிலே தானிருந்தார் . ( ) 
சின்மய மாய்நிறைந்த சித்ரூபத்தொட்டிலிலே 
தன் மயமாய்ப்படுத்த சற்குருவேகண்வவரீர் . ( கஉ ) 

அயமாத்மா ப்ரஹ்மமென் றமருகின்றநித்திரை 
யை , சுயமாகச்செய்கின்ற சொரூபரேகண் வளநீர் . 
ஆறுசமாதியென்ற வாநந்தநித்திரையை 
மாறாது செய்கின்ற மத்குருவே கண்வளநீர் . ( கச ) 
தானாய் நிறைந்திருக்கும் சத்ரூபமானவஸ் து 
மான மேயெப்பொழுதும் முன்னாகிக்கண் வளரீர் . 
இந்தஜ கமறந்தெப் பொழுதுந்தானாகி 
சிந்தையொழித்து பின்ற சின்மபரே கண் வளரீர். () 
பேச்சிறந்து நின்றபே ராநந்தவாரிதியில் 
* வாச்சிமுதலொன்று மற்ற வஸ் தவேகண் வளரீர் . 


வாசி 


வாச்சியென்றாயிற்று . 


ஞானஸாதகஸஹாயம் . 


357 


பந்தமறுத்துநிற்கும் பாமாநந்தசுகத்தை 
தந்து நிலைக்கவைத்த தன்மைய ரேகண் வளரீர் ( கஅ ) 
அஜ்ஞானக்கண்மூடி யறிவாகவேநிறைந்து 
ப்ரஜ்ஞானநிஷ்டையிலே ப்ரஹ் மேகண்வளரீர் . 
அறி பா மயக்கொழித்து அத்வைத நித்திரையை 
நெறியாகச் செய்கின்ற நித்தியரேகண்வளரீர். 
பசையில் மோக மறுத்து பரமாகிபெப்பொழுதும் 
அசையாமலே விலைத்தவாரியரேகண் வளரீர் ( உக ) 
சர்வமுந்தானாகி சலியாமலே நிலைத்து 
கரியாய் விளங்குகின்ற காரணரேகண் வளரீர் ( உ.உ ) 
அந்தரத்தைப்போலே யாதாரமாயடைந்தார் 
பந்த மறுத்தருளும் பரமரேகண் வளரீர் . 


ஓம் 


ஆருந்தோ ஹம் ஆநந்தோஹம் ஆதந்தோஹம் , 

மத்குரு 
* அசலபரோஹம் அசலபரோஹம் அசலபரோஹம் . 


* அசலம் - நிர்விகாரமும் , பரம் - மேலானப் 
ஹ்மமும் , அஹம் - நான் 


358 


ஆநந்தோஹம் . 


சத்தருவின்பாத மலர் தியானம்பண்ணவே 
சந்ததமும் அன்னைவாணி முன்னடக்கவே . ( ஆ ) 
ஆலடியிலேவசித்த ஆதிவஸ்துவே 
அடியார்பந்தந்தீர்க்கவேண்டிய வனிதன்னிலே ( ஆ ) 
வந்து தித்தரூபந்தன்னை சொரூயாநந்தனாய் 
சிந்தையிலேனான் றெளிந்தேன் சின்மயமாக ( ஆ ) 

பிரத்யகாத்கா ப்ரஹ்மமென்ற பேதங்களிரண்டு 
ம் , ஏகமென்று யுக்தி சொன்ன வெந்தன் குருவே 
போற்றி செய்து வேறுருவாய் போந்தபேரத்தை 
தீர்த்தெங்கும் சி த்ரூபமாய் பார்த்தபிற்பாடு ( ஆ ) 

கடல் தனிலே காற்றினாலே கணங்களாகவே ,கட 
லில்தோன்றி கடல் தனி லே லபிக்குமாப்போலே ( ) 
ஆதந்த சாகரத்தில் அவித்தையாங்காற்று 
அடித்திந்தஜகத்தையெல்லாமாக்கி மறைக்கும் . ( 
அவித்தையென்ற வாயுவற்று வறிவு மயமாய் 
அம்பு தி மாத்ரமதாகி ஆத்மரூபமாய் 

. ஆநந் ) 
அருமறைகள் முதலாதி பிரணவமந்திரம் 
அநேகங்களை கற்றபோதும் ஆத்மாவைக்காண 


ஞானஸாதகஸஹாயம் . 


359 


எட்டுவித யோகந் தன்னை யிஷ்டமுடனே 
திட்டமாகப்பண்ணினாலுமெட்டவேமாட்டார் . ( ) 
வெகுவி சமாகவித்தை விரும்பிக்கற்றாலும் 
அகம்பரஹ்மமென்னு மியலறியார் வீணர் 
வன்னியை விழுங்கினாலும் வாரிதிநீரை 
வற்றவே குடித்தபோது மித்தையறியார் . ( ஆநந் ) 
பாவனாத்திரயங்களினால் பந்தமடைந்து 
பரமார்த்தசொரூபத்தைப் பார்க்கவேமாட்டார் (1) 
பரிசுத்தவேதசீலன் நானேயென்றும் 
பவிசுரம்பவுமடைந்து பாமமூடாளாய் . ( ஆகர் ) 
மோசமலை தன்னிலேறி மோகலோகத்தில் 
போகமுண்டு போகவருந் தாகத்தினாலே . ( ஆநந் ) 
இகபரத்துலோகந்தன்னில் இச்சையைவைத்து 
எண்ணறியாக்கோடிஜன்மம் எடுத்து மறியார் ( ஆ ) 
ஆனாலித்தையாரறிவாரென்று சந்தேகித்தால் 
ஆரியனருளைப்பெற்ற பேர்களறிவார் . 
தியில் வெகு புக்தியற்ற மந்தனானாலும் 
மடமைபெல்லா தீங்கிநல்ல திடஜ்ஞானமுண்டாம் . 
இந்த வகைக்கொரு யுக்தி சொல்லக்கேளும் 
சந்ததமும் நினைத்தபுழு தும்பியானாற்போல் ( ஆ ) 


ஆநங் ) 


360 


ஆநந்தோஹம் . 


ஐந்துவி தவிருத்தியா லநுஷ்டி தமான 
ஆதிகாரணகுருவை யக்யமென்னாமல் . ( ஆநந் ) 
எப்பொழுதுஞ்சிந்தை செய்தாலிந்தமனதில் 
அந்தரூபமெப்படியோ யப்படியாவார் . ( ஆருக் ) 
அஸ்திபா திபிரிய ரூப மானவஸ்துவை 

( னே , 
சைத்யம் வெண்மை நிகழ்ச்சி போலே தவறாமற்ற 
சிந்தையில் வணக்கத்துடன் வந்தனஞ் செய்தால் , 
எந்தபொருள் கண்டபோது மேகமாய்க்காண்பார் . 
சந்ததமு மிந்தப்படியாகச்சிந்தித்து 
தத்பதந்தொம்ப தந்தன்னை தானேயிழந்து . ( ஆ ) 
தேசகாலவஸ்துபரிச் சேதமில்லாமல் 
சிவாநந்தரூபமாகச் சிந்தனை செய்தால் ( ஆநந் ) 
பிறப்பிறப்பென்றுமற்று மன்னியேகனாய் 
சிறப்புடைய ப்ரஹ்மந் தானாய்ச் சேர்ந்து . ( ஆநந் ) 
சிதாகாசவடிவரான சின்மயா நந்தர் 
சதாசொரூபாநந்த சத்து ரூபராம் . ( ஆகர் ) 

முற்றும் . 


ஓம் தத் சத் . 


திருப்போரூர்ச் 
சந்நிதி முறை. 


குறுங்கழி நெடில் விருத்தம் . 
அருட்கட றதும்பிக் கவுட்செவிச்சார 

லருவிபாய்க தெழிறரு மசலம் 
விருப்புற மருப்பிற் கடகமொன் றெடுத்து 

வீறுகிம் புரியெனத் தரிப்போய் 
சுருப்பினர் தொடருங் கது பிறர் மயக்கிற் 

றளைந்துறா தெனை யினி யளிப்பாய் 
பொருப்பன புயத்தோய் மயிற் பரியுகைத்தோய் 
போரிவா ழாறுமா முகனே . 

( க ) 
அறிவதன் னினைவிற் கலந்துறு போதி 

லாம்பா முயிர்சக முளவாம் 
பிறிவிலவ் வறிவந் நினை வினை யகன்றாற் 

பேதாபே தங்களொன் றின்றி 
நெறியுறத் தானே தன்னிடத் திருக்கு 

நிச்சய மென்றெனக் கிசைத்தான் 
பொறி மறு மார்பன் மருகவே ளெனையாள் 
போரிவா ழாறுமா முகனே . 


( 
உ 
) 


362 


நினைவறி வெனவிவ் விரண்டினை விரித்து 

நிகழ்த்துறுஞ் சுருதியீண் டிவற்றி 
னினைவிரண்டாகும் பானினை வெனவு 

நிலவுறு முயிர்நினை வெனவும் 
புனைபா நினைவு சகமுயிர் நினைவு 

புரிந்ததைப் பிடிக்குமென் றிசைத்தான் 
புனையரும் பாரஞ் சாரி தரு நெய்தற் 

போரிவா ழாறுடா முகனே 
பானது முகத்திற் குலகுபொய் சீவன் 

படிற்றுளக் கினுக்கது மெய்ம்மை 
திரமுறு சாட்சி தானெனச் சீவன் 

றெரிந்திடிற் பான்மன மிவற்காம் 
விரவிய சகமப் போது பொய் யாகி 

விளங்குறு மென் றெனக் கிசைக்தான் 
புரமெரி செய்தோ னுவந்து பெற்றெடுத்த 

போரிவா ழாறுமா முகனே . 
அறிவினை நோக்கி லுயிர்வய மாகு 

மகமனஞ் சகத்தையவ் வுயிர் தான் 
பிறிபட நோக்கின் மனத்தினின் வயமாம் 
பிறப்புமீ திதன்வயப் படாது 


365 


பெறியுறு மறிவின் மிகப்பரி சிக்கி 

னினைப்பருங் கதியுமீ தென்றான் 
பொறிமயி லேறுஞ் சேவக னெனையள் 
போரிவா 

மாறுமா முகனே . 
ஏதொரு நினைவிங் கெழுமது மனமீ 

தெனதென வருமி தன் மூலம் 
தீதறு மூல வகங்கா மீதியா 

னென்றெழுஞ் செப்புமிங் கிவைக்கு 
மூதிரு ளவித்தை மூலமீ தகன்றான் 

மொய்யறி வெனவெனக் கிசைத்தான் 
போதக மார்க்கும் புகன்றமெய்க் குரவன் 

போரிவா ழாறுமா முகனே . 
சச்சிதா நந்த மெனும் பெயர் மூன்றிற் 

றழுவுமா வாணமூன் றிவைதா 
நிச்சய வறிவாற் சமாதிஞா னத்தா 

னிகழ்வுறு சகசஞா னத்தா 
லச்சமின் றகலு மிவற்றினை யறியென் 

றருட்கட னிறைத்தெனை யளித்தான் 
பொய்ச்சழக் ககன்ற மனத்தினார் நினைக்கும் 
போரிவா ழாறுமா முகனே. 


க 


( 7 ) 


364 


( அ ) 


சுருதியின் அணிவா னினைவுகொண் டுலகந் 

துச்சமென் றுணர் தனிச் சயமாங் 
கரு துறு நினைவை யடக்கியிவ் வுலகங் 

கானலென் றுணர்ந்திடல் சமாதி 
யிருவகை யாய்முன் னுரைத்தவை யின்றி 

யிலங்கறி வுருவமா யிருத்தல் 
பொருவறு சகச ஞானமென் றிசைத்தான் 

போரிவா ழாறுமா முகனே 
நிச்சய ஞானஞ் சமாதிஞா னங்க 

ணிராசையார் மனத்தினிற் கலங்கா 
தெச்சமென் றிருக்கு மாசையார் மனத்தி 

லிரண்டு ஞா னங்களுங் கலங்கு 
நச்சுதல் வெகுளி யின்றிய சகச 

ஞானிகணசையுளர் போலப் 
பொய்ச்சகத் துறினுங் கலங்குறா ரென்றான் 

போரிவா ழாறுமா முகனே . 
சித்தொரு நான்கிற் பிரமங்கூடத்தன் 

செப்புமா யாரகி தங்கண் 
மத்தமி லீசனுயிர்கடா மாயா 
சகிதங்கள் வழுத்து மிவ் வீசன் 


365 


( க 0 ) 


சத்தெனும் சன்னை மறப்பிலா மையினாற் 

றகுகதி தேடிலன் சீவன் 
பொய்த்தலில் வீடு தேடுமென் றிசைத்தான் 

போரிவா ழாறு மா முகனே . 
ஒதுரு நாம மியானென தசுத்த 

முயர்ந்துள சுத்தவா தனைக 
ளாதிய திரோத மனுக்கிரகித்தா 

லாக்கைவாக் கியக்கவா தனைக 
ளே தமில் காட்சி காண்பவ னென்ற 

விவற்றுளோர் வகுப்பினான் மனத்தின் 
போ தமி னினைவைப் பகுத்தடக் கென்றான் 

போரிவா ழாறுமா முகனே . 
கயிலை வா ழாசு தந்தகற் பகமக் 

கனவர சுறைகொடிக் கனி நூ 
லியல்புறு கற்புக் கன்னிமா ரிருவ 

ரிருமருங் சூறைவட மேரு 
வயிலுடன் மயிலுங் கோழியு மாடு 

மழகுடன் படைத்தமெய்க் கடவுள் 
புயலினஞ் சுரந்து பொழி தரு நீதிப் 
போரிவா ழாறுமா முகனே . 


( சக ) 


( உ ) 


866 


தடவளைப் பிறந்தாதியராச் சென்று 

தண்கடற் பட முடி மீ 
சுடர்விரி யுதய கதிர்மணி விளக்குஞ் 

சுந்தரப் போரிவே லிறையே 
மடமையின் றடியே னுன தரு ளமிர்த 

வாரியின் மூழ்கிட நினையாய் 
குடமுனி சிவந்த சடைமுடி யிவர்ந்த 
குரவணி சரணவா ரிசனே 

(சங ) 
நேரிசை வெண்பா . 
அன்ன மளிக்குமூ ரண்டினரைக் காக்குமூர் 
சொன்ன மழைபோற் சொரியுமூ - ருன்னினர்க்குத் 
தீதுபிணி தீர்க்குமூர் செவ்வே ளிருக்குமூ 
ரோது திருப்போரூ ரெம்மூர் . 

முற்றுப்பெற்றது . 


சந்நியாசிகளின் 


பத்து நாமங்கள் . 


ஈஸ்வரர் , விஷ்ணு. பிஹ் மா , வசிட்டர் , சத்தி , 
( சக்தி = வசிட்டர் குமாரர் ) பராசரர் , வியாசர் , சுகர் , 
கௌடபாதர் , கோவிந்தபாதர் , சங்காபகவற்பாதர் 
என்பவர் ஆசிரியர் . 

தீர்த்தம் , ஆசிரமம் , வனம் , ஆரண்டம் , கிரி , பர் 
வதம் , சாகரம் , சரஸ்வதீ , பாரதீ , புரீ என்பன 
பத்து நாமங்களாம் 

தத்துவமசியாதி இலக்கணம் வாய்ந்த திரிவேணி 
சங்கமத்தின் கண்ணை , தத்துவார்த்தனையால் ஸ்நா 
நஞ் செய்தல் , தீர்த்தமெனச்செப்பப்பெறும் . 

ஆழ்ந்து மிகுந்து பாந்த ஆசிரமத்தின் கண்ணே , 
ஆசாபாசம் அனைத்தும் விட்டிருப்பதோடு , விரு 
கூ கீழலை விடாதிருத்தலே , ஆசிரயமென அறையப் 
படும் .. 


368 


தேவ இருஷிகள் நீங்காது நெருங்கிய நிர்மல ஸ் 
தானமாகிய வனத்தின்கண்ணே வாசஞ்செய்வது 
டன் , ஆசைக் கட்டை அடியோடறுத் திருத்தலே 
வனமென வழங்கப்பெறும் . 

ஆநந்த நந்தனவநமாய் ஆரண்யத்தின் கண்ணே , 
இவ்விசுவம் யாவற்றையும் விடுத்துச்சென்று நிரந் 
தரம் நிலைபெற்றிருத்தல் , ஆரண்யமென அறையப் 
பெறும் . 

கம்பீரமாகிய அசலப் பிரஹ்மத்தை யகமெனச் 
சாக்ஷாத்கரிக்க வேண்டுமென்று உத்தேசித்து , ஸ்ரீ 
மத்பகவத் கீதாமிருதத்தைப் பாராயணஞ் செய்வ 
தின் கண்ணே தற்பரனாய் , உயர்ந்த கிரியின் உந்நத 
ஸ்தானத்தே வாசஞ்செய்தல் , கிரியெனக் கீர்த்திக் 
கப்பெறும் , 

சாரா சாரங்களைப் பிரித்தறிந்து , மகா மாட்சிமை 
தங்கிய அகண்டப் பிரஹ்மாகார விருத்தியைத் தரித் 
து , பருவதத்தடியில் பரமாநந்தத்தோடு வசித்தல் , 
பர்வதமெனப்பகரப்பெறும் 

கம்பீரமாகிய ப்ரஹ் மாநந்தசாகரத்தில் நிலைபெற் 
மிருக்கும் ஞான இரத்தினத்தை நன்கு கவர்ந்து , 


369 


சாஸ்திர மரியாதையைக் கடவாது பற்றியிருத்தல் , 
சாகரமெனச் சாற்றப் பெறும் . 

அசாரமாய சம்சார சாகரத்தின்கண்ணே , ஒப் 
பற்ற ஒரு பரமேஸ்வரரைத் தனது வடிவமாய் 
நன்கு தியானித்துச் சுரஞானத்தோடு நித்தியம் இர 
மித்திருத்தல் , சரஸ்வதியெனச் சாற்றப்பெறும் , 

வித்தையின் பாரத்தால் மிகவும் நிறைந்து , சர்வ 
பாரத்தையும் தணரவிடுத்து , துக்க பாரத்தை யறி 
யா திருத்தல் , பாரதீயெனப் பகாப் பெறும் . 

ஞான தத்துவத்தாற் சம்பூரணத்தை அடைந்து , 
பூரண தத்துவ பதத்தில் நிலை பெற்று, பரப்பிரஹ்மத் 
தின் கண்ணே பரமாநந்தமாய் நிரந்தரம் இரமித்தி 
ருத்தல் , புரீயெனப்புகலப்படும் . 


முற்றுப்பெற்றது . 


23 


மடமும் வேதமும் . 


கிழக்குத்திசை, கோவர்த்தன மடம் , இருக்கு 
வேதம் , பிரஞ்ஞானம் பிரஹ்மம் மகாவாக்கியம் , வன 
மும் , ஆரண்யமும் நாமங்களாம் , அஸ்டார்ணா , கா 
சிப கோத்திரம் , போகவாம் சம்பிரதாயம் , பிரகாச 
பிரஹ்மசாரி , ஸ்ரீ பதுமபாதர் ஆசிரியர் , புருஷோத் 
தம க்ஷேத்திரம் , பூர்வ ஆம்நாயம் , மகோகதி தீர்த் 
தம் , வக்கிர துண்டர் கணேசர் , ஜகந்நாததேவதை , 
மகாதேவர் லோககாதர் , தேவி விமலாம்பிகை , பைர 
வர் காலபைரவர் . 


தெற்குத்திசை, சிருங்கேரி மடம் , யஜுர்வே 
தம் , அகம்பிரஹ்மாஸ்மி மகாவாக்கியம் , புரீ , சரஸ் 
வதி , பாரதி என்பன நாமங்கள் , அஷ்டார்ண , பா 
ர்க்கவ கோத்திரம் , பூரிவாரசம்பிரதாயம் , சை தன் 
ய பிரஹ்மசாரி , ஸ்ரீ சுரேஸ்வார் ஆசிரியர் , இரா 
மேஸ்வர க்ஷேத்திரம் , தக்ஷிணாம் நாயம் , துங்கபத்தி 
ரை தீர்த்தம் , கணேசர் விக்நராஜர் , தேவதை ஆதி 
வராகம் , மகாதேவர் வித்யாசங்கரர் , ( மல்லிகேஸ் 
வரர் ) (இருஷ்ய சிருங்கர் ) தேவி சாரதாம்பிகை, 
( தேவி காமாக்ஷி ) பைரவர் உன்மத்த பைரவர் . 


371 


மேற்குத்திசை, சாரதாமடம் , சாமவேதம் , தத் 
துவமசி மகாவாக்கியம் , தீர்த்தம் , ஆசிரமம் என்பன 
நாமங்கள் , அஷ்டார்ணா, அகஸ்திய கோத்திரம் , 
கீடவார சம்பிரதாயம் , ஸ்வரூப பிரஹ்மசாரி , அஸ் 
தாமலகர் ஆசிரியர் , துவாராவதி க்ஷேத்திரம் , பச் 
சிம ஆம்நாயம் , கோமதி ( கோமுகி ) தீர்த்தம் , கி 
ஷ்ணபிங்காக்ஷர் கணேசர் , வாசுதேவர் தேவதை , 
மகாதேவர் சித்தேஸ்வரர், தேவி பத்திரகாளி, பை 
ரவர் படுக பைரவர் . 

வடக்குத்திசை, ஜோதிஷ்மடம் , அதர்வண 
வேதம் , அயமாத்மாப் பிரஹ்மம் , மகாவாக்கியம் , 
கிரி , (பர்வதம் ,) சாகரம் என்பன நாமங்களாம் , 
அஷ்டார்ணா, ஆத்திரேய கோத்திரம் , ஆநந்தவார 
சம்பிரதாயம் , ஆநந்தப் பிரஹ்மசாரி , தோடகர் 
ஆசிரியர் , பதிரிகாச்சிரமம் க்ஷேத்திரம் , உத்தர 
ஆம் நாயம் , அலகநந்தை தீர்த்தம் , கஜாநநர் கணே 
சர் , நாராயணதேவதை , மகாதேவர் கேதார நாதர் , 
புண்ணியகிரி தேவி , பைரவர் ஆகந்தபைரவர் . 

முற்றுப்பெற்றது . 


ஓம் 

தத்ஸத் . 
ஸ்ரீ சங்கரபகவத்பாதாசாரியர் 
அஷ்டோத்தரசத நாமாவளி. 


ஸ்ரீ சங்கராசார்யவர்யாய நம 8 
பிரஹ்மாநந்தப்ரதாயகாய நம 8 
அஜ்ஞான 

திமிராதித்யாய நம 8 
7. ஸுஜ்ஞானாம்பு திசந்தரமஸே நம : 
வர்ணாச்ரமபிரதிஷ்டாத்ரே நம : 
முக்திப்ரதாயகாய நம : 
சிஷ்யோபதேசநிரதாய நம : 
பக்தாபீஷ்டப்ரதாயகாய நம 8 
31 சூஷ்மதத்வரஹஸ்யஜ்ஞாய நம 8 

கார்யாகார்யப்போ தகாய நம 8 
3 , ஜ்ஞான முத்ராஞ்சிதகராய நம : 
சிஷ்யஹ்ருத்தாபஹாரகாயாம 8 

பாரிவ்ராஜகாச்மோத்தர் த்ரே நம 8 
* சர்வதந்த்ரசுவதந்த்ரதியே நம : 

அத்வை தஸ்தாபனாசார்யாய நம : 
சாக்ஷாத்சங்கரரூபப்ருதே நம : 
1 , ஷணமதஸ் தாபனாசார்யாய நம : 


50 


கரு 


அஷ்டோத்தரசதநாமாவளி. 


373 


உ O 


351 


ஸ்ரீ த்ரயீயார்கப்ரகாசசாய நம 8 
,, வேதவேதாந்ததத்வஜ்ஞாய நம 3 

தூர்வா திமதசண்ட நாய நம : 
வைராக்யநிரதாய நம 8 
1. சாந்தாய நம 
ஸம்ஸாரார்ணவதாரகாய நம : 
ப்ரஸந்தவதநாம்போஜாய நம : 
பரமார்த்தப்ரகாசகாய நம 8 
,, புராணஸ்மிருதிஸாஜ்ஞாய நம 8 
நித்யத்ருப்தாய நம 8 
மஹதே நம : 
முநயே நம : 
நித்யாநந்தாய நம 
நிராதங்காய நயம் 
நிஸ்ஸங்காய நம : 
நிர்மலாத்மகாய ந 8 
நிர்மமாய நமஃ 
நிரஹங்காராய நம : 
விச்வவந்தயபகாம்புஜாய நம : 
ஸத்யவ்ரதாய நம 
1. ஸத்பாவாய நம : 


ந O 


331 


கரு 


374 


ஸ்ரீ சங்கரபகவத்பாதாசாரியர் 


ஸ்ரீ ஸங்க்யாதீதகுணோஜ்வலாய நம : 
1 , அநகாய நம : 
ஸாரஹ்ருதயாய நம : 

தியே நம : 
ஸரஸ்வதப்ரதாய நம : 
ஸத்யாத்மனே நம : 
> , புண்யசீலாய நம : 
) , ஸாங்க்ய யோகவிசக்ஷணாய நம : 
* தபோராசயே நம : 
1 , மஹாதேஜஸே நம : 
* குணத்ரயவிபாகவிதே நம : 
கலிக்காய நமஃ 
காலகர்மஜ்ஞாய நம : 
தமோகுணநிவாரகாய நம : 
1 , பகவதே நம : 
பராதீஜேத்ரே நம : 
சாரதாஹ் வானபண்டிதாய நம 8 
1 , தர்மாதர்மவிபாவஜ்ஞாய நம : 
1 , லக்ஷ்யாலக்ஷ்யபோதப்ரதர் சகாய நம : 

நாதபிந்துகலாபிஜ்ஞாய நம : 
* போகிஹ்ருத்பத்மபாஸ்கராய நம : 


GO 


அஷ்டோத்தரசதநாமாவளி. 


375 


33 


அதீந்திரியஜ்ஞானரிதயே நம : 
3 , நித்யாநித்யவிவேகவதே நம : 
சிதாநந்தாய நம : 
சின்மயாத்மனே நம : 
பாகாயப்ரவேசக்ருதே நம : 
1. அமானுஷசரித்ராட்யாய நம : 

க்ஷே மதாயிநே நம 
3. மாகராய நம : 

பவ்யாய நம : 
1 பத்ரப்ரதாய நம : 
11 பூரிமஹிம்கே நம : 
, விச்வாஞ்சகாய நம : 

ஸ்வப்ரகாசாய நம : 
1 ஸதாதாரய நம : 
விச்வபந்தவே நம : 
சுபோதயாய நம : 
விசாலகீர்தயே நம : 
வாகீசாய நமஃ 
ஸர்வலோக ஹிதோ த்ஸுகாய நம : 
கைலாஸயாத்ரா ஸம்ப்ராப்த சந்த்ர 

மௌலிப்ர பூஜகாய நம : 


எ O 


23 


376 


ஸ்ரீ சங்கரபகவத்பாதாசாரியர் 


ஸ்ரீ காஞ்ச்யாம் ஸ்ரீசக்ர ராஜாக்ய யந்த 

ஸ்தாபன தீக்ஷிதாய நம : 
ஸ்ரீ சக்ராத்மக தாடங்க தோஷி தாம்பா 

மநோரதாய நம : 
1. ஸ்ரீ ப்ரஹ்மஸுத்ரோபநிஷத் பாஷ் 

யாதி க்ரந்தகல்பகாய கம : 
சதுர் திக்சது ராம்நாய ப்ரதிஷ் 

டாத்ரே நம : 
2. மஹாமதயே நம : 

தவிஸப்ததி மதோச்சேத்ரே நம : 
* , ஸர்வதிக்விஜயப்ரபவே நம : 
9. காஷாயவஸநோபோதாய நம : 

பஸ்மோத் துளிதவிக்ரஹாய நம : 
1. ஞானாத்ம கை தண்டாய நம : 
3 , கமண்டலு லஸத்கராய நம : 
1. குருபூமண்டலாசார்யாய ம : 
1. பகவத்பா தஸம்ஞகாய நம : 
வ்யாஸஸந்தர் சன ப்ரீதாய நம : 
ரிஷ்யசிருங்க புரேச்வராய நம : 
ஸௌந்தர்ய லஹரீ முக்யபஹு 

ஸ்தோத்ர விதாய நம : 


அஷ்டோத்தரசதநாமாவளி 


377 


க 00 


ஸ்ரீ சதுஷ்ஷஷ்டிகளாபிஜ்ஞாய நம : 

ப்ரஹ்மராக்ஷஸ தோஷகாய நம : 
2 , ஸ்ரீமன்மண்டனமிச்ராக்ய ஸ்வயம்பு 

ஜயசந்நுதாய நம : 
தோடகாசார்ய ஸம்பூஜ்யாய நம : 

ஸ்ரீ பத்மபாதர்ச்சி தாங்க்ரிகாய நம 
ஹஸ்தாமலகயோ கீந்த்ர பிரஹ்ம 

ஜ்ஞானப்ரதாயகாய நம : 
சுரேச்வராக்ய ஸச்சிஷ்ய ஸ்ந்யாஸாச் 

ரம தாயகாய நம : 
1 , ந்ருஸிம்ஹபக்த ஸத்ரத்நகர்பஹோம்ப 

பூஜகாய நம : 
வ்யாக்யான விம்ஹாஸநாதீசாய நம : 
11 ஜகத்பூஜ்யாய நம : 
ஜகத்குரவே நம : 
ஸ்ரீமத் சங்கராசார்யஸர்வலோக 
குரவே நம : 


கரு 


311 


பராய நமக 


க 0 அ 


இதி ஸ்ரீமத் க்ருஷ்ணேந்த்ரவிரசிதா ஸ்ரீ சங்கரா 
சார்யாஷ்டோத்தர சதநாமாவலீ ஸமாப்தா . 


ஓம் தத் சத் . 
ஸ்ரீ வித்தியாரண்யாஷ்டோத்தர 

சதநாமாவலி . 


231 


ஸ்ரீ வித்தியாரண்ய மஹாயோகிநே நம : 

மஹாவித்தியாப்ரகாசகாய நம : 
ஸ்ரீவித்யாநகரோத்தர்த்ரே நம : 
வித்யாரத்தமஹோததே நம : 
ராமாயண மஹாஸப்தகோடி மந்தர பிர 


காசகாய நம : 


ஸ்ரீ தேவீகருணாபூர்ணாய நம : 
பரிபூர்ணமநோரதாய நம : 
விருபாக்ஷமஹாக்ஷேத்ர ஸ்வர்ண 

வ்ருஷ்டி ப்ரகல்பகாய நம : 
* வேதத்ரயோல்லஸத்பாஷ்ய கர்த் 


தாய நம : 


1. தத்வார்த்தகோவி தாய நம : 
பகவத்பாதநிர்ணீத வித்தாந்தஸ்தாப 

னப்ரபவே நம : 
வர்ணாச்ரமவ்யவஸ் தாதாயை நம : 
நிகமாக மஸாரவிதே நம : 


211 


அஷ்டோத்தரசதநாமாவளி, 


379 


23 


ஸ்ரீ ஸ்ரீமத்கர்ணாடராஜ்யஸ்ரீசம்பத் ஸிம் 

ஹாஸப்ரதாய நம : 
* ஸ்ரீமத்புக்கமஹீபாலராஜ்யபட்டாபி 

ஷேக க்ருதே நம : 
ஆசார்யக்ருதபாஷ்பாதிக்கிரந்த வரு 

த்தி ப்ரகல்பகாய நம : 
ஸகலோபநிஷத்பாஷ்பதீபிகாதிப் 

காசக்ருதே நம : 
ஸர்வசாஸ்தரார்த்த தத்வஜ்ஞாயாம : 
மந்தரசாஸ்த்ராப்திமந்தராய நம : 
வித்வந்மணிசிரச்லாக்யபஹுக்ரந்த 

விதாயகாய நம : 
3 , ஸாஸ்வதஸமுத்தர்த்தாய நம : 
1 ஸாராஸா ரவிசக்ஷணாய நம : 
1. ச்ரௌத ஸ்மார்த்த ஸதாசார ஸம்ஸ் 

தாபா துரந்தராய நம : 
1. வேதசாஸ்த்ர பஹிர்பூத துர்மதாம் 

போதி சோஷகாய நம : 
தூர்வாதிகர்வ தாவாக்கயே நம : 
ப்ரதிபக்ஷேப கேஸரிநே நம : 


உ O 


380 


ஸ்ரீ வித்தியாரண்ணிய 


50 


ஸ்ரீ யசோஜைவாத்ருகஜ்யோத்ஸ்நாபிர 

காசித்திகந்தராய நம : 
) அஷடாங்கயோகநிஷ்டாதாயை நம 
, ஸாங்க்ய யோக விசாரதாயை நம : 
ராஜாதிராஜ ஸந்தோஹ பூஜ்யமான 

பதாம்புஜாய நமஃ 
1 , மஹாவைபவஸம்பந்நாய நம : 
3. ஒளதார்ய ஸ்ரீனிவாஸபுவே நம : 
த்ரியங்காந்தோளிகாமுக்யஸமஸ் தபிரு 

தாஞ்சிதாய நம : 
5. மஹாபோகினே நம : 
மஹாயோகினே நம : 
வைராக்கியபிரதமாச்ரயாய நம : 
ஸ்ரீமாந்பரமஹம்ஸாதிஸத்குரவே நம : 
கருணாநிதயே நம 
,, தபஃபிரபாவார் தூத தூர்வாரகலிவைட 

வாய நம : 
நிரந்தரசிவ த்யான சோஷிதாபலகல்ம 

ஷாய நமஃ 
நிர்ஜிதாபாதிஷட்வர்காய நம : 
* தாரித்ரோந்மூலநக்ஷமாய நம : 


உரு 


22 


32 


PO 


அஷ்டோத்தரசதநாமாவளி 


381 


GO 


ஸ்ரீ ஜிதேந்த்ரியாய நம : 
1. ஸத்பவா திநே நம : 
3. ஸத்யஸந்தாய நம : 
1 , த்ருடவிரதாய நம : 
9. சாந்தா தமாய நம 

சரித்ராட்யாய ரம : 
ஸர்வபூத ஹிதோத்ஸுகாய நம : 
க்ருதக்ருத்யாய நம : 
தர்மசீலாய நம : 
1 தாந்தாய நம : 

லோபவிவர்ஜிதாய நம : 
11 மஹாபுத்யாய நம : 

மஹாவீர்யாய நம : 
1. மஹாதேஜாய நம : 
மஹாமநாய நம : 
தபோராசயே நம : 
ஜ்ஞானராசயே நம : 
கல்யாணகுணவாரி தயே நம : 
19 நீதிசாஸ்த்ரஸமுத்தர் த்தாய நம : 

ப்பாஜ் ஞமௌலிசிரோமணயே நம : 
1. சுத்தஸ த்வமயாய நம : 


நடு 


382 


ஸ்ரீ வித்தியாரண்ணிய 


சுரு 


என 


13 


ஸ்ரீ தீராய நம : 
தேசக்ாலவிபாகவிதே நம : 
அதீந்தரியாயம: 
ஜ்ஞானநிதயே நம : 
பூதபாவ்யர்த்தகோவி தாய நம : 
3. குணத்ரயவிபாகஜ்ஞாய நம : 

ஸந்யாஸாச்ரமதீக்ஷிதாய நம : 
1 , ஜ்ஞாநாத்மகைக தண்டாட்யாய நம : 

கௌஸும்பவஸநோஜ்வலாய நம : 
, ருத்ராக்ஷமாலிகாதாரிணே நம : 
,, பஸ்மோத்தூளிததேஹாய நம : 

ஹஸ்தமாலாலஸத்தஸ் தாய நம : 
த்ரிபுண்ட்ராங்கி தமஸ்தகாய நம : 
11 தராசுரதபஸ்ஸம்பத்பலாய நம : 

சுபமஹோ தயாய நம : 
,, சந்தரமௌலீச்வர ஸ்ரீமத்பாதபத்மார் 

ச்ச கோத்ஸுகாய நம : 
ஸ்ரீமத்சங்கரயோகீந்தரசரணா ஸக்த 

மான ஸாய நம : 
* ரத்நகர்ப்பகணே சானப்ரபூஜன பராய 

ணாய நமஃ 


எரு 


231 


2 , 


அஷ்டோத்தரசதநாமாவளி 


383 


ஸ்ரீ சாரதாம்பாதிவ்ய பீடஸபர்யா தத்பராச 


யாய நம 


க 


1 , அவ்யாஜகருணாமூர்த்திகே நயன் 
பிரஜ்ஞாநிர்ஜிதகீஷ்பதயே கமம் 
ஸுஜ்ஞானஸத்க்ருதாய நம : 
,, ஜகல்லோகாநந்தவி தாயகாய நம 
வாணீ விலாஸபவமாய நம : 
ப்ரஹ்மாநந்தைகலோறுபாய நம : 
நிர்மலாய நமஃ 
3 , நிரஹங்காராய நம : 
நிராலஸ்யாய நமஃ 
நிராகுலாய நம : 
நிச்சிந்தாய நம : 
நித்யஸந்துஷ்டாய நம : 
நியதாத்மாய நம : 
நிராமயாய நம 
3 , குருபூமண்டலாசார்யாய நம 
1. குரு பீடப்பதிஷ்டிதாய நம 3 

ஸர்வதந்த்ரஸ்வதந்த்ராய நம : 
3. மந்த்ரயந்த்ர விசக்ஷணாய நம : 
1. சிஷ்டேஷ்டபலதாதாய நம : 


23 


க 00 


384 


ஸ்ரீ வித்தியாரண்ணிய 


ஸ்ரீ துஷ்டநிக்ரஹதீக்ஷிதாய நம : 

பாதிஜ்ஞாதார்த்த நிர்வோடாய நம : 

நிக்ரஹாநுக்ரஹப்ரபவே நம : 
3. ஜகத்பூஜ்யாய நம 
3 ஸதாநந்தாய நம : 

ஸாக்ஷாத்சங்கரரூபப்ருதே நம : 
1 , மஹால்மீமஹாமந்த்ரபுரச சர்யா 


காரு 


பராயயை நமஃ 


க.அ 


வித்யாரண்ய மஹாயோகிநாம் நாடஷ்டோத்த 
ரம் சதம் , ய : படேத்ஸத்தம் ஸம்பத்ஸாரஸ்வத 
நிதிர்பவேத் 

ஸ்ரீ க்ருஷ்ணேந்தரவிரசித 
ஸ்ரீ வித்தியாரண்யாஷ்டோத்தர 

சத நாமாவலி 
சம்பூர்ணம். 


0000 


